௦வலு நாச்சியாரின்‌ வெற்றி' 


'குபிலியின தியாகத்தில்‌ 
| 
| 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 


| கமலா உலகநாதன்‌ நினைவு 
திருக்குலக்‌ கல்வி அறக்கட்டளை 
ஆலம்பட்டு, குருந்தம்பட்டு அஞ்சல்‌ 
கல்லல்‌ வழி - 630 305, 
௯ 9442816270 


நூல்‌ விளக்கம்‌ 


நூலின்‌ பெயர்‌ : குயிலியின்‌ தியாகத்தில்‌ 
வேலு நாச்சியாரின்‌ வெற்றி 


காணிக்கை 


படைப்பாளர்‌ : ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 
முதல்‌ பதிப்பு : பிப்ரவரி, 2013 

பதிப்புரிமை : ஆசிரியர்‌ 

நூல்வகை : வரலாறு 

பக்கங்கள்‌ : 104 


நூல்‌ வடிவம்‌ : 1X 8 டெம்மி 


அச்செழுத்து : 12 புள்ளிகள்‌ கமலா உலகநாதன்‌ 


விலை : € 80/- அகில இந்திய வானொலி நிகழ்ச்சியில்‌ 
i பங்கேற்று உலை றத்‌ ர்‌. 

வெளியீடு : கமலா உலகநாதன்‌ நினைவு கணண டட 
திருக்குலக்‌ கல்வி கன்‌ கானை சங்கப்‌ பலகை” வெளியிட்ட பல நூல்களின்‌ பதிப்பாளர்‌. 
ஆலம்பட்டு, குருந்தம்பட்டு அஞ்சல்‌, எனது அரசியல்‌ - சமுதாயம்‌ - இலக்கியம்‌ போன்ற 
கல்லல்‌ வழி - 630 305. துறைகளுக்கெல்லாம்‌ பின்னிருந்து இயக்கிய ஆலோசகரான 
௫ 9442816270 என்‌ இனிய இல்லறத்‌ தலைவிக்கு இந்நூலைக்‌ , 

காணிக்கையாக்குகிறேன்‌. 


ஈணினி அச்சு : பூச்சரம்‌ பிரிண்ட்ஸ்‌ 
அச்சிட்டோர்‌ காரைக்குடி. . நூலாசிரியர்‌ 


வழிபடும்‌ தீப்பாஞ்ச அம்மனாய்‌ குயிலி 


அணிந்துரை 
எக்ஸ்ரே. மாணிக்கம்‌ 
குருவாடிப்பட்டி 
சுதந்திர இந்தியாவின்‌ முப்படையின்‌ உயரிய விருதாக 
நாட்டைக்‌ காக்கும்‌ வீரத்‌ தியாகத்திற்கும்‌ “பரம்‌ வீர சக்ரா: விருது 
வழங்கி அரசு சிறப்பிக்கின்றது. 
ஆங்கில அரசு காலத்தில்‌ படை வீரனின்‌ வீரத்தைப்‌ போற்றி 
பிரிட்டிஷ்‌ அரசி ராணி விக்டோரியாவின்‌ சின்னம்‌ பொறித்த 
பதக்கம்‌ வழங்கி கெளரவிக்கப்பட்டது. அவ்விருதுகளுக்கு 
இணையாக, 18-ம்‌ நூற்றாண்டில்‌ சிவகங்கை அரண்மனையை 
ஆக்கிரதமித்த -ஆங்கிலப்படையின்‌ ஆயுதக்கிடங்கை மனித வெடி 
குண்டாய்‌ மாறி அழித்தொழித்த வீரமங்கைக்கு, வீரத்திருமகள்‌ 
ராணி வேலுநாச்சியார்‌ வழங்கிய விருதோ நினைவுச்‌ சின்னமாம்‌ 
கல்லறையாகும்‌. மிகப்பெரிய விருதாய்‌ நிலை பெற்ற வரலாறாய்‌ 
காட்சி கொடுத்துக்‌ கொண்டிருக்கின்றது. 
வரலாற்றுக்‌ கல்லறையில்‌ துயில்வதோ “குயிலி” எனும்‌ நம்‌ 
குலமகள்தான்‌. தீயில்‌ பாய்ந்து ஆங்கிலப்படையை ஒடுக்கி 
வெற்றி கண்டு உயிர்‌ நீத்த குயிலியை இன்று “தீப்பாஞ்ச அம்மன்‌” 
என வழிபடும்‌ இடமாய்‌ உள்ளது. முன்னோர்‌ தியாகத்தை 'நடுகல்‌ 
நட்டு” பின்வருவோர்‌ வழிபடுவது நம்‌ தமிழகக்‌ கலாச்சாரமே. 
நூலின்‌ தொடக்கமே போர்க்களமாய்‌ காளையார்கோவிலில்‌, 
1778ஆம்‌ ஆண்டு அன்று, விடிந்த பொழுதோ- சிவகங்கை 
மன்னரின்‌ முடிந்த பொழுதாய்‌ ஆயிற்று. போரில்‌ மன்னரையும்‌, 
ஆட்சியையும்‌ இழந்த வேலுநாச்சியார்‌ விதவையாய்‌ ஒடுங்கி 
விடாமல்‌, ஆட்சியை மீட்டிட, நம்பகமான அடுத்த மன்னரின்‌ 
விருப்பாச்சிக்குத்‌ தந்திரமாகச்‌ சென்றடைகின்றார்‌. அங்கு 
வேலுநாச்சியார்‌ மருது சகோதரர்கள்‌ சிலம்பு வாத்தியார்‌ 
வெற்றிவேல்‌ ஆகியோர்‌ திரட்டிய படைக்கு போர்ப்‌ பயிற்சி 
பயிற்றுவித்தனர்‌. அப்படையில்‌ சேர்ந்து பயிற்சி பெற்று 


லம்பட்டு சோ. உலகநாதன்‌ 05 
EE - உப்‌ 


உயர்கிறார்‌. குயிலி பெண்படைக்குத்‌ தளபதியாக என ஆசிரியர்‌ 
அறிமுகம்‌ செய்கிறார்‌. 

சிவகங்கைச்‌ சீமையின்‌ வரலாற்றில்‌ குயிலியைப்‌ பற்றி சிதறிய 
செய்தியாய்‌ எழுத்தாலும்‌ பேச்சாலும்‌ ஊடகங்களாலும்‌ 
சொல்லப்படுகிறதே தவிர முழுமையாக இல்லை. கண்டும்‌ 
காணாதவர்களாய்‌ தெரிந்தும்‌ தெரியாதவர்களாய்‌ மறைப்பதின்‌ 
மர்மம்‌ என்ன? இது நூறு ஆண்டுகளாகியும்‌ அழியாது தொடர்ந்து 
எஞ்சி நிற்கும்‌ குயிலியின்‌ கடந்த காலத்தை எடுத்துச்‌ சொல்ல 
மேற்கொள்ளப்படும்‌ பெரும்‌ பொறுப்பே இந்நூலாகும்‌. 

குயிலியின்‌ வரலாற்றை அகழ்வாராய்ச்சியாளர்‌ ஒருவர்‌ 
உடைந்து போன கற்களால்‌ ஒரு நகரத்தைக்‌ கட்டி உருவாக்குவது 
போலவும்‌, மங்கியதோர்‌ ஓவியத்தை மறு உருவாக்கம்‌ செய்ய 
ஓவியர்‌ ஒருவர்‌ குன்றின்‌ மேல்‌ படரும்‌ சிற்சில தாவரங்களோடு 
கூடிய வண்ணமிகு ஓவியமாய்‌ வரைந்தது போலவும்‌ உள்ள 
இந்நூல்‌ ஒரு வரலாற்று ஆய்வு நூல்‌ என்பதோடு கூட, ஒரு 
உண்மை இலக்கியமென்றே சொல்லலாம்‌. 

குயிலியின்‌ தொடக்கத்தைக்‌ கண்டறிந்து வெளிக்கொணர 
தகவல்களை சேகரிக்கும்‌ போதே, ஆசிரியர்‌ அது தொடர்பான 
துண்டிக்கப்பட்ட பல நிகழ்வுகளை (141880 பா) கோர்வைப்‌ 
படுத்த கள ஆய்வை மேற்கொண்டு தெளிந்த உண்மைகளின்‌ 
மூலம்‌ தொடர்வது சிறப்பிற்குரியது. 

படித்தறிதல்‌, பார்த்தறிதல்‌, யூகித்தறிதல்‌ எனும்‌ நிலையில்‌ 
நின்று தாம்‌ படைக்கும்‌ வரலாற்று மாந்தர்களை திறனாய்வுக்கு 
உட்படுத்துவது ஓர்‌ உத்தியாகும்‌. 

அவை, வேலு நாச்சியார்‌ எட்டு ஆண்டுகள்‌ பாதுகாப்புடன்‌ 
படை நிர்வகிக்கவும்‌ மற்றும்‌ எல்லாவித உதவிகளையும்‌ செய்து 
மன்னர்‌ கோபால்‌ நாயக்கர்‌, வல்லமைமிக்க ஹைதர்‌ அலியின்‌, 
மகன்‌ திப்புசுல்தான்‌ மூலம்‌ வேலுநாச்சியாரின்‌ படைக்கு 
பீரங்கிகளும்‌ துப்பாக்கிகளும்‌ மதமாச்சரியம்‌ பாராமல்‌ கொடுத்து 
உதவியதும்‌... 

ஆனால்‌ சிலம்பு வாத்தியார்‌ வெற்றிவேல்‌, வெள்ளையருக்கு 
சொந்தத்தையே காட்டிக்‌ கொடுத்து கைக்கூலி பெற உளவு 
வேலை செய்யும்போது பிடிபட்டு கொல்லப்படுதல்‌... அத்தோடு 
நின்றதா துரோகம்‌, வெள்ளையர்‌ படை கொடுக்க அப்படைக்கு 
தலைமை தாங்கி மல்லாரி ராயன்‌ தன்‌ இனத்திற்கே எதிரியாக 


6 குயிலியின்‌ தியாகத்‌ தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ றி 
நட சட ட அனைக்க வை பவ அ ய பை அ கவை கையாக கையை சைச்‌ 


வேலு நாச்சியாரின்‌ படையை எதிர்த்து, போரில்‌ ராயன்‌ 
கொல்லப்படுதல்‌... 

சிவகங்கை ஆட்சியை மீட்டெடுக்க சாதி மதம்‌ பாராமல்‌ எல்லா 
குடிமக்களும்‌ வேலு  நாச்சியாருடன்‌ சேர்ந்து போர்க்களத்தில்‌ 
ரத்தம்‌ சிந்தி பெற்றதே அவ்வெற்றியாகும்‌. 

“வரலாற்றை அறியாதவர்கள்‌ வரலாறு படைக்க முடியாது”? 
என்பது தனி மனிதனுக்கும்‌, ஒரு சமுதாயத்திற்கும்‌ ஒரு 
நாட்டிற்கும்‌ பொருந்துமன்றோ. 

ஆப்பிரிக்கரின்‌ சிதறுண்ட பூர்வீகத்தைப்‌ புலப்படுத்திட (50018) 
எனும்‌ இலக்கியத்தை அம்மக்களின்‌ விடுதலைக்கு வித்தாக 
அலெக்ஸ்‌ ஹெய்லி எழுதினார்‌. அவர்‌ ஒரு கருப்பர்‌. 

ஏசுநாதர்‌ சிலுவையில்‌ அறையப்பட்டதிலிருந்து யூதர்கள்‌ 
உலகமெல்லாம்‌ சென்று தவித்தவர்களுக்கு (50௦6) எனும்‌ 
புத்தகத்தை ஜேம்ஸ்‌ மிச்னர்‌ எழுதி - இஸ்ரேல்‌ நாடு கண்டடைய 
உந்து சக்தியாய்‌ இருந்ததை எழுதியது - ஒரு யூதர்‌. 

இந்தியாவில்‌ தீண்டாமைக்கு உட்பட்டிருந்தோரின்‌ 
விடுதலைக்கு (The Untouchables who were they and why they 
became untouchables) எனும்‌ பூர்வீக வரலாறு எழுதி புரட்சி செய்து 
வெற்றிகண்டார்‌. அவர்தான்‌ டாக்டர்‌ பாபாசாகேப்‌ அம்பேத்கர்‌. 

மேலே குறிப்பிட்ட எழுத்தாளர்கள்‌ போன்று எழுத்தாளர்‌ 
அய்யா உலகநாதன்‌ அவர்கள்‌- நூல்‌ எழுதிட வேண்டும்‌ என்பது 
எம்‌ விருப்பம்‌. 

தமிழ்மொழி காக்கும்‌ முதல்‌ இந்தி எதிர்ப்புப்‌ போராட்டத்தில்‌ 
உயிர்நீத்த முதல்‌ மொழிப்‌ போர்‌ தியாகி நடராஜனும்‌, அரசை 
இழந்த வேலுநாச்சியாரின்‌ சிவகங்கை அரசை மீட்டெடுக்க தன்‌ 
உயிரை ஈந்து வெற்றி தேடித்‌ தந்த குயிலியும்‌, ஆதி திராவிட 
முன்னோடிப்‌ போராளிகள்‌ ஆவர்‌. எத்தனையோ தியாகிகளின்‌ 
வரலாறுகள்‌ எழுதப்படாமல்‌ போயிற்று. 

இந்நிலையில்‌ குயிலியின்‌ சரித்திரம்‌ சமூகத்திற்கு பொக்கிசம்‌ 
என தான்‌ எழுதிப்‌ பிரசுரிக்கும்‌ ஆலம்பட்டாரின்‌ சமூகப்‌ பற்றை 
எம்‌ மொழி கண்டு போற்றுவது. அய்யா உலகநாதன்‌ அவர்கள்‌ 
அரசியல்‌ -சமூகம்‌- இலக்கியம்‌ என பல்துறை நூல்கள்‌ எழுதியவர்‌. 
சமூகப்‌ போராட்டங்களை வழிநடத்தும்‌ வல்லமை கொண்ட 
அய்யாவின்‌ தொண்டு தொடர வாழ்த்துகிறேன்‌. 


எக்ஸ்ரே மாணிக்கம்‌ 


சிறந்த படைப்பு 


KRV. இராஜேந்திரன்‌ B.Sc. 
அரசனேரி, சிவகங்கை ' 


குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலு நாச்சியாரின்‌ வெற்றி 
ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ இந்த நூலைப்‌ படைப்பதற்கு 
எடுத்துக்‌ கொண்ட முயற்சி நேரடியாக குறிப்பிட்ட இடங்களுக்கு 
சென்று தொல்பொருள்‌ ஆராட்சியாரைப்‌ போல்‌ அனைத்து 
விபரங்களையும்‌ சேகரித்து உண்மையான சம்பவங்களை எளிய 
அதேசமயம்‌ அழுத்தமாக பதிவு செய்துள்ளார்‌. 
காளையர்கோவிலில்‌ நடந்த போரில்‌ மன்னர்‌ முத்துவடுகநாதரின்‌ 
இறப்பிற்குப்‌ பிறகு ராணி வேலு நாச்சியார்‌ அவர்கள்‌ பல்வேறு 
துன்பங்களுக்கு இடையில்‌ விருப்பாச்சியில்‌ தங்கி சிவகங்கை 
சீமை பகுதியில்‌ இருந்து ஆட்களைத்‌ தேர்வு செய்ததில்‌ கிடைத்த 
வீர வேங்கைதான்‌ குயிலி. ஆம்‌ இவர்‌ ஒரு தலித்‌ பெண்‌ ஆவர்‌. 
ராணி வேலு நாச்சியாரின்‌ படைத்‌ தேர்வில்‌ சாதி மதம்‌ இனம்‌ 
போன்றவற்றிற்கு இடங்கொடாமல்‌ திறமைக்கு மட்டுமே 
தகுதியின்‌ அடிப்படையில்‌ பொறுப்புகள்‌ வழங்கப்பட்டது 
என்பதை ஆசிரியர்‌ சுட்டிக்காட்டியதில்‌ இருந்து ராணி வேலு 
நாச்சியாரின்‌ சுதந்திர வேட்கை அப்பழுக்கற்றது என்பது புரிகிறது. 
விருப்பாச்சியில்‌ சிலம்பு வாத்தியார்‌ வெற்றிவேல்‌ என்பவர்‌ ராணி 
வேலு நாச்சியாருக்கு எதிராக மறைமுக வேலையை 
மல்லாரிராஜனுடன்‌ சேர்ந்து செய்த துரோகச்‌ செயலுக்கு 
குயிலியிடம்‌ கடிதம்‌ கொடுத்து கொடுக்கச்‌ சொன்னது. அதில்‌ 
குறிப்பிட்டிருந்த வாசகங்களை இரவில்‌ குயிலி படித்துவிட்டு 
சிலம்பு வாத்தியார்‌ வெற்றிவேலின்‌ கூடாரத்திற்குச்‌ சென்று 
கணப்பொழுது தனது கத்தியால்‌ குயிலி பதில்‌ சொன்னதாக கூறிய 
விதத்தில்‌ குயிலின்‌ நம்பிக்கையை பறை சாற்றியுள்ளார்‌. அதோடு 4 
மட்டும்‌ அல்லாது இரவில்‌ ராணி வேலு நாச்சியாரும்‌ அவரது 
மகள்‌ வெள்ளச்சி நாச்சியாரும்‌ அயர்ந்து தூங்கும்‌ பொழுது 
ராணியின்‌ உயிருக்கு பாதகம்‌ ஏற்படும்‌ வகையில்‌ நடந்த சம்பவம்‌ 
ராணியின்‌ தூக்கம்‌ கலைந்து விடக்கூடாது என்று ராணியின்‌ 
கட்டில்‌ அருகில்‌ இருந்து ராணியின்‌ உயிரைக்‌ குடிக்க வந்த 
கத்தியை தனது கையால்‌ தடுத்து பிடித்து அதனால்‌ ஏற்பட்ட 


80 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 


வலியால்‌ சிறிய ஒளியால்‌ ராணி. கண்‌ விழித்து எழுந்தது. இது 
மெய்க்காப்பாளர்‌ எப்படி இருக்க வேண்டும்‌ என்பதற்கு ஆசிரியர்‌ 
குயிலியின்‌ மூலம்‌ செய்தியை ப்கன்றுள்ளார்‌. விருப்பாச்சியில்‌ 
உடையாள்‌ படைப்பிரிவுக்கு குயிலியை தலைமைப்‌ பொறுப்புக்கு 
தேர்வு செய்ததின்‌ மூலம்‌ குயிலியின்‌ வீரம்‌, தேசப்பற்று 
புலப்படுகிறது. விருப்பாச்சியில்‌ படைப்பிரிவை அதிகப்படுத்தி 
முனைப்புடன்‌ இருநீத நேரம்‌ தன்‌ மகள்‌ வெள்ளச்சி நாச்சியாரை 
பிரான்மலையில்‌ தங்க வைத்தது. அந்த நேரம்‌ வெள்ளச்சி 
நாச்சியரர்‌ பூப்பெய்த விபரம்‌ அத்தோடு வெள்ளைய 
சிப்பாய்களுடன்‌ துரோகிகள்‌ சேர்ந்து வெள்ளச்சி நாச்சாயரைக்‌ 
கடத்திச்‌ சென்ற விபரம்‌ அதைத்‌ தடுக்கச்‌ சென்ற தாய்‌ ராணி வேலு 
நாச்சியாரின்‌ நெற்றியைக்‌ குறிவைத்து துப்பாக்கியால்‌ சுடப்‌ 
போகும்‌ வேளையில்‌ திடீரென வந்த குயிலி தன்‌ வாளால்‌ 
துப்பாக்கியுடன்‌ கையை துண்டித்தது. அதோ அவனது தலையை 
வெட்டி தரையில்‌ உருளச்‌ செய்த நிகழ்வால்‌ நூலின்‌ தலைப்புக்கு 
ஒரு முத்தாய்ப்பு! 

திண்டுக்கல்லில்‌ ஹைதர்‌ அலியை சந்தித்து அவரது மகன்‌ 
திப்புசுல்தான்‌ தலைமையில்‌ பீரங்கி துப்பாக்கிப்‌ படைகளுடன்‌, 
தனது கணவர்‌ முத்துவடுகநாதர்‌ 1772-ல்‌ கொல்லப்பட்டதில்‌ 
இருந்து 8 (எட்டு) வருடங்கள்‌ கழித்து கோச்சடையில்‌ மல்லாரி 
ராயனுடன்‌ போர்‌ சிலமானில்‌- ரெங்கராயலுடன்‌ படையுடன்‌ 
போர்‌ மானாமதுரையில்‌ பெரும்‌ படையுடன்‌ போர்‌ அதன்பின்‌ 
காளையார்கோவிலில்‌ பான்ஜோர்‌ ஸ்மித்துடன்‌ போர்‌ முடித்து 
அரியாக்குறிச்சி வந்து முகாமிட்டு வைராக்கியம்‌ மிகுந்த 
செய்தியை வெளிப்படுத்துகிறார்‌ ராணி வேலு நாச்சியார்‌. 


எனது கணவர்‌ காளையார்கோவில்‌ எதிரிகளால்‌ கொல்லப்பட்டு 
எட்டு ஆண்டுகள்‌ ஆகிறது. கொல்லப்பட்ட செய்தி கேட்டு 
காளையார்‌ கோவில்‌ சென்று பார்த்தேன்‌. அப்போது எனது 
கணவருடன்‌ இளையராணி கெளரி நாச்சியாரும்‌ இறந்த நிலையில்‌ 
தாண்டவராயன்‌ பிள்ளை அறிவுருத்தலின்படி சின்னமருது, 
பெரியமருது, தாண்டவராயன்‌ பிள்ளை தனித்தனியாக நாங்கள்‌ 
பிரிந்து சென்றோம்‌. நான்‌ அரியாக்குறிச்சி வழியாகச்‌ சென்றேன்‌. 
அப்போது எதிரிகள்‌ இருக்குமிடம்‌ திசையை எனக்குச்‌ சொல்லி 
என்னைக்‌ காப்பாற்றிய உடையாள்‌ என்னைக்‌ காப்பாற்றியதற்காக 
எதிரிகளால்‌ கொல்லப்பட்டாள்‌ என்பதை பின்‌ நாளில்‌ அறிந்தேன்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ D9 
ஆகவே நான்‌ வெற்றி பெற்று இதே இடத்திற்கு வந்து என்‌ 
தாலியைக்‌ கழற்றுவது என சபதம்‌ செய்தேன்‌. அதை நிறை 
வேற்றுகிறேன்‌ என்றாள்‌. அதன்பின்‌ சிவகங்கையில்‌ நடக்கின்ற 
விபரங்களை கிழவி வேஷத்தில்‌ சென்று அனைத்தையும்‌ அறிந்து 
வியூகங்களைச்‌ சொல்லியதில்‌ இருந்தும்‌, அதன்‌ அடிப்படையில்‌ 
பெண்கள்‌ ஊடுருவி அரண்மனைக்குள்‌ சென்று போர்‌ தொடங்கி 
யதில்‌ இருந்து ராணியின்‌ படை முழு வீச்சாக செயல்பட்டது. 
இதைச்‌ சற்றும்‌ எதிர்பாராத பான்ஜோர்‌ ஆயுதக்‌ கிடங்கில்‌ உள்ள 
ஆயுதங்களை எடுக்கச்‌ சொன்னது இதைக்‌ கேட்ட குயிலி 
அங்கிருந்த கொப்பறையில்‌ இருந்த எண்ணெயை தன்‌ மீது 
ஊற்றிக்கொண்டு ஆயுதக்‌ கிடங்கில்‌ குதித்ததால்‌ அனைத்து 
ஆயுதங்களும்‌, வெள்ளையர்‌ படை வீரர்களும்‌ அழித்தொழிக்கப்‌ 
பட்டனர்‌. 


தன்‌ நாட்டின்‌ வெற்றிக்கு, சிவகங்கைச்‌ சீமையை மீட்க 
தன்னுயிரை பணயம்‌ வைத்து சாம்பலாக்கிக்‌ கொண்டதன்‌ மூலம்‌ 
ராணி வேலுநாச்சியாரின்‌ வெற்றி எளிதானது என்பது உள்ளங்கை 
நெல்லிக்கனி போல்‌ தெளிவாகிறது. அதோடு மட்டுமல்லாது 
குயிலியின்‌ உடலை சிவகங்கைக்‌ கருகில்‌ அடக்கம்‌ செய்யப்பட்ட 
தாகவும்‌, அதுவே தற்போது தீப்பாஞ்சான்‌ அம்மன்‌ என சொல்லப்‌ 
படுகிறது என செவிவழிச்‌ செய்தியாக ஆசிரியர்‌ குறிப்பிடுகிறார்‌. 
இந்த நூலில்‌ ஆசிரியர்‌ கையாண்ட விதம்‌ மிகவும்‌ மென்மை 
யாகவும்‌, நிகழ்வுகளின்‌ உண்மையையும்‌, வீரம்‌ திறமை, அறிவு, 
நுன்மதி, தேசப்பற்று, பொறுப்பு எல்லோருக்கும்‌ பொதுவானதே 
அன்றி ஒரு இனத்துக்கானது என்பதில்லை என்பதை படைப்பாளி 
தெளிவாகவே சுட்டிக்‌ காட்டியுள்ளது சிறந்த படைப்புக்குச்‌ 
சான்றாகும்‌. 


அணியாரம்‌ 


- கவிஞர்‌ இளமதி அறிவுடை நம்பி 8.5௦., BLIS, 

செயலர்‌: கமலா உலகநாதன்‌ நினைவு 

திருக்குறள்‌ கல்வி அறக்கட்டளை 

இலக்கியம்‌, சமூகம்‌, சாதி எனப்‌ பல்வேறு துறைகளில்‌ பல 

நல்ல நூல்களைப்‌ படைத்திட்ட வரிசையில்‌ மேலும்‌ ஓர்‌ 

முத்தாய்ப்பாய்‌ 'குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலு நாச்சியாரின்‌ 

வெற்றி என்ற நூல்‌. இந்நூலைப்‌ படைக்க ஆசிரியர்‌ எடுத்திட்ட 

முயற்சியும்‌ ஆர்வமும்‌ எத்தகையது என்பதை உடனிருந்த ஆய்வுக்‌ 

குழுவிற்கும்‌, அவர்‌ மகளான எனக்கும்‌ நன்றாகத்‌ தெரியும்‌. 

முதுமை எய்திய பிறகும்‌ கூட துளியும்‌ உடல்‌ நலத்தைப்‌ பற்றிக்‌ 

கவலைப்படாமல்‌ தனது ஆய்வுக்குழுவுடன்‌, வெற்றித்தாய்‌ வீரக்‌ 

குயிலியின்‌ சமாதியைக்‌ கண்டுபிடிப்பதற்காக மேற்கொண்ட களப்‌ 
பயணம்‌ முக்கியமானது. 


என்றோ எரிந்த தீயான குயிலியைக்‌ காலத்தால்‌ அழிக்க 
முடியாதவாறு வரலாற்றுச்‌ சான்றுகளைக்‌ கண்டெடுத்து மகா 
தீபமாக எழுத்திலே வடித்தெடுத்து வாஞ்சையோடு தந்திருக்கிறார்‌ 
ஆசிரியர்‌. 


சாதி இந்துக்களுக்கு மட்டுமல்ல தாழ்த்தப்பட்ட பெண்‌ 
களுக்கும்‌ தாய்மொழிப்பற்றும்‌ தாய்மண்‌ பற்றும்‌ எள்ளளவும்‌ 
குறைந்ததில்லை என்பதை குயிலியின்‌ வரலாறு மூலமாக ஆணி 
அடித்தாற்போல்‌ பதிவைத்‌ தந்திருக்கிறார்‌ ஆசிரியர்‌. 

படிக்கத்‌ திகட்டாத நிகழ்வோடும்‌, தேடக்‌ கிடைக்காத அரிய 
செய்திகளையும்‌ அழகுத்‌ தமிழில்‌ அலங்கரித்து சமுதாயத்திற்கு 
படைத்திருக்கிறார்‌. வாசக அன்பர்கள்‌ இந்நூலைப்‌ படித்து பயனுற 
வேண்டுகிறேன்‌. புதிய சிந்தனைகளோடு மீண்டும்‌ தமிழர்களைத்‌ 
தட்டி எழுப்பும்‌ நல்ல பல புதிய நூல்கள்‌ படைக்க வணங்கி 
வாழ்த்துகிறேன்‌. 


இளமதி அறிவுடை நம்பி 
8.5. கோட்டை 


ஆசிரியர்‌ முன்னோட்டம்‌ 


சிவகங்கைச்‌ சீமையின்‌ மகாராணி வீரமங்கை வேலு : 


நாச்சியாரின்‌, தாய்‌ மண்ணை மீட்க வேண்டும்‌ என்ற வேட்கையில்‌ 
குயிலியின்‌ பங்களிப்பைப்‌ பற்றி சமீபகாலமாக சமூக 
ஆர்வலர்கள்‌ ஓரிரு நிகழ்ச்சிகளை மட்டும்‌ சொல்லி வருகின்றனர்‌! 


' ஆனால்‌ நாச்சியாரின்‌ உற்ற தோழியாக உயிர்காத்த 
வீராங்கணையாகச்‌ செயல்பட்ட நிகழ்ச்சிகள்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
ஏதுமில்லை! 


குயிலி” ஒரு சேரியில்‌ பிறந்த ஆதிதிராவிடப்‌ பெண்‌ என்பதால்‌ 
பேனாவிற்குத்‌ தீட்டுப்பட்டு விடும்‌ என்ற அச்சம்‌ காரணமோ 
என்னவோ, பலருடைய பேனா அந்நிகழ்வுகளைச்‌ சீண்ட 
மறுத்துவிட்டது. 

ஆனால்‌ அந்த சாதியக்‌ கட்டுக்‌ கோப்புகளையெல்லாம்‌ 
உடைத்தெறிந்து, உண்மை விளம்பியாக தோழர்‌ ஜீவபாரதி 
அவர்களின்‌ பேனா செயல்பட்டிருப்பது போற்றுதற்குரியது. 


நீறுபூத்துக்‌ இடந்த சரித்திரச்‌ சம்பவங்களையெல்லாம்‌ துருவி 
ஆய்ந்து, வெளிச்சத்திற்குக்‌ கொண்டு வந்துள்ளார்‌ தோழர்‌ 
ஜீவபாரதி 'வேலுநாச்சியார்‌' என்ற தனது நூலில்‌. 

வீரத்திருமகள்‌ குயிலி உடையாள்‌ பெண்கள்‌ படையின்‌ 
தளபதியாக .ஆக்கப்பட்டதிலிருந்து, கோட்டைக்குள்‌ நடந்த 
இறுதிக்‌ கட்டப்‌ போரில்‌ மனித வெடிகுண்டாக மாறி தன்னைத்‌ 
தய்த்துக்‌ கொண்டு வெற்றிக்கு வித்திட்டது வரையிலே மிக 
அழகாகச்‌ சம்பவங்களைத்‌ தொகுப்பது ஒரு அரிய நிகழ்சசியே 
ஆகும்‌. 

அதே போன்ற சம்பவக்‌ குறிப்பு ஒன்றை கலைமாமணி கே.பி. 
அறிவானந்தம்‌ அவர்கள்‌ தனது “வேலு நாச்சியார்‌' என்ற நாடக 
நூலின்‌ மூலம்‌ உறுதிப்‌ படுத்துகின்றார்‌. 


அரண்மனைக்குள்‌ நடந்த போரில்‌, வீரத்‌ தளபதிகளான. மருது 
சகோதரர்களின்‌ பங்களிப்பின்றி, வேலுநாச்சியார்‌ வெற்றி 
பெற்றதை வாழ்த்தி நடந்த உரையாடலில்‌, வேலு நாச்சியார்‌- 


120 குயிலியின்‌ தியாகத்‌ தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ றி 
=> 


பெரிய மருது- சின்ன மருது மூவரும்‌, குயிலியின்‌ தோழி குடும்பி, 
மருதாணி போன்றோரின்‌ உரையாடல்‌ மூலம்‌ உணர்த்தியுள்ளார்‌. 
குயிலி மனித வெடிகுண்டாக மாறி ஆயுதக்‌ கிடங்கை அழித்ததால்‌ 
கிடைத்த வெற்றி . என்று அந்த மூவரும்‌ மருதாணியின்‌ மூலம்‌ 
அறிந்ததை தெளிவுபடுத்தியுள்ளார்‌. சிவகங்கை நகராட்சித்‌ 
தலைவர்‌ தோழர்‌ அர்ச்சுனன்‌ தலைமையில்‌ குயிலிக்குக்‌ அரசு 
கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம்‌ பற்றி நகர சபை 
நிறைவேற்றியுள்ளது. குறிப்பிடத்தக்கது. 

இத்தகைய செய்திகளைத்‌ தொகுத்து தலித்‌ குயிலியின்‌ 
வீரசாகசங்களை நூலாக்கிட வேண்டும்‌ என்று நினைத்தோம்‌. அந்த 
முயற்சியின்‌ பயனே “குயிலியின்‌ தியாகத்தால்‌ வேலு நாச்சியாரின்‌ 
வெற்றி என்ற இந்த நூலின்‌ உதயமாகும்‌. 

இத்தகைய வீரத்‌ திலகம்‌ வேலு நாச்சியாரின்‌ இறுதி 
வெற்றிக்குப்‌ பிறகு, அவுருடைய நிலைப்பாட்டை, முரண்பட்ட 
கோணத்தில்‌ விவாதிக்கிறார்கள்‌ வரலாற்று ஆசிரியர்கள்‌/ 


சுமார்‌ 240 ஆண்களே நிறைவு பெற்ற ஒரு வீரஞ்‌ செறிந்த 
மகாராணி முடிவுரை இடியாப்பப்‌ பின்னல்‌ போல பல முடிச்சுகள்‌ 
கொண்டதாக உள்ளது. 


அதனால்‌ வாசகர்கள்‌, வரலாற்று ஆர்வலர்கள்‌ திணறுகிறார்கள்‌. 
அதனால்தான்‌ இந்நூலில்‌ 'இசை மாறிய வரலாறுகள்‌: என்ற களம்‌ 
அமைத்துள்ளோம்‌. அதில்‌ நமக்குக்‌ இடைத்த ஆதாரங்களுடன்‌ 
உண்மை நிலைமை என்னவாக இருந்திருக்கும்‌ என்ற முடிவை 
வாசகர்களின்‌ பார்வைக்கே விட்டுவிட்டோம்‌. 


எனது இந்த முயற்சிக்கு உடனிருந்து உதவியும்‌- ஆலோசனை 
களையும்‌, திருத்தங்களையும்‌ செய்து தந்த எனது இளைய மகள்‌ 
இளமதி அறிவுடை நம்பி தம்பதியினருக்கும்‌. 

இந்நூல்‌ வெளிவர வேண்டும்‌ என்பதில்‌ தனி ஆர்வம்‌ கொண்டு 
ஊடகங்களில்‌ குயிலி பற்றி யார்‌ பேசினாலும்‌ அதைக்‌ கேட்டறிய 
தகவல்‌ தந்து தவிய எனது மகன்‌ திருச்செல்வம்‌- பிரேம லதா 
தம்பதியினருக்கும்‌, 


இந்நூலை எழுதுவதற்குத்‌ தூண்டுகோலாகவும்‌, பல இணைய 
தளச்‌ செய்திகளைச்‌ சேகரித்துத்‌ தந்தும்‌, குயிலி பற்றிய 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ' 0D 13 


ஓவியர்‌ வெற்றியூர்‌- வேலு சதானந்தம்‌ அவர்களின்‌ மூலம்‌ 
ஓவியங்களைப்‌ பெற்றுத்‌ தந்தும்‌ உதவிய சமூக சிந்தனையாளர்‌ 
மகன்‌ கல்லல்‌ மா. அன்பழகன்‌ திருமொழி தம்பதியினருக்கும்‌. 


எனக்கு பல்வேறு வகையிலே ஆக்கமும்‌- ஊக்கமும்‌ தந்த 
மருமகன்‌ வேப்பங்குளம்‌ பாண்டியன்‌ நீலமணி மற்றும்‌ அதில்‌- 
அருவி- அமர்‌ போன்றோருக்கும்‌ எனது இதயம்‌ நிறைந்த 
நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றோம்‌. 


இந்நூலுக்கு வாழ்த்து- அணிந்துரை வழங்கிய அய்யா எக்ஸ்ரே 
மாணிக்கம்‌, தம்பி KRV. இராஜேந்திரன்‌, எனது இளைய மகள்‌ 
கவிஞர்‌- இளமதி அறிவுடை நம்பி போன்றோருக்கும்‌, 


இந்நாலை சிறந்த முறையில்‌ வடிவமைத்துத்‌ தந்த 

அச்சகத்தாருக்கும்‌, இந்த நூலை வெளியிட உதவியும்‌ 
வெளியீட்டாளர்‌, கமலா உலகநாதன்‌ நினைவு, திருக்குலக்‌ கல்வி 
அறக்கட்டளை நிருவாகத்தினருக்கும்‌ எமது மனமார்ந்த 
நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறோம்‌. 


இந்நூலுக்கு தமிழக வாசக அன்பர்கள்‌ நல்லாதரவு தர 
அன்புடன்‌ வேண்டுகிறேன்‌. 

அன்புடன்‌ 

ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 


ணை ன 


70. 


72. 


73, 


ஏட்டின்‌ இதழ்களில்‌ 


. காளையார்‌ கோவில்‌ போர்‌ 
. சிவகங்கைச்‌ சீமை 


வேலுநாச்சியார்‌ விருப்பாச்சி 


பாளையத்தில்‌ தஞ்சம்‌ 


. குயிலி என்ற போர்வாள்‌ 

. துரோகத்திற்கு குயிலியின்‌ தீர்ப்பு 

. சிவகங்கையில்‌ சாதிக்‌ கலவரம்‌ 

்‌. நாச்சியாரின்‌ உயிரைக்‌ காத்த குயிலி 


. வெள்ளச்சி நாச்சியார்‌ கடத்தலும்‌ 


குயிலியின்‌ சாதனையும்‌ 


. வேலு நாச்சியார்‌ சந்தித்த போர்கள்‌ 


குயிலி சாகசமான உளவாளி 


. குயிலி ஆயுதக்‌ கிடங்கில்‌ குதித்த 


முதல்‌ மனித வெடிகுண்டு 
ஆய்வுக்‌ குழுவும்‌ - தீப்பாஞ்ச அம்மனும்‌ 


திசை மாறிய வரலாறுகள்‌! 


15 


19 


28 


81 


களம்‌ 1 
காளையார்‌ கோவில்‌ போர்‌ 


1772ஆம்‌ ஆண்டு ஜூன்‌ மாதம்‌ 25ம்‌ நாள்‌ சூரிய உதயத்திலிருந்து 
காளையார்கோவில்‌ களை கட்டியது. வீடுகள்‌ தோறும்‌ வண்ண 
வண்ணக்‌ கோலங்கள்‌ வாசல்களை அலங்கரித்தது. வீதிகள்‌ 
தோறும்‌ மாவிலைத்‌ தோரணங்கள்‌. 


பக்கத்துக்‌ கிராமங்களிலிருந்து புதிய வரவுகள்‌ குடும்பம்‌ 
குடும்பமாக காளையார்‌ கோவிலை வந்தடைந்தது. திருவிழாக்‌ 
கால சந்தோஷம்‌ மக்கள்‌ மனதில்‌ அலையாடியது. ஆனால்‌ அந்த 
நாளில்‌ திருவிழாவோ, தேரோட்டமோ ஏதும்‌ இல்லை! 


காரணமில்லாமலா அப்பகுதி மக்கள்‌ காளையார்கோவிலை 
வந்தடைந்து குதூகலித்தார்கள்‌ ? காரணமிருந்தது/ 

சிவகங்கைச்‌ சீமையின்‌ இரண்டாவது மன்னர்‌ முத்து வடுக 
நாதரும்‌, அவருடைய இரண்டாவது மனைவியுமாகிய கெளரி 
நாச்சியாரும்‌ காளையார்‌ கோயில்‌ காளீஸ்வரன்‌ கோயிலுக்கு 
சிவதரிசனத்திற்காக வருவதுதான்‌. 


மன்னரைக்‌ காண மக்கள்‌ கூடியதும்‌, மன்னரையும்‌, இளைய 
ராணியையும்‌ வரவேற்க மக்கள்‌ சங்கமித்ததும்‌ திருவிழா நிகழ்ச்சி 
போன்ற சந்தோஷம்தான்‌. 

இன்னொரு சந்தோஷமும்‌, ஆர்வமும்‌ அம்மக்கள்‌ மத்தியிலே 
இருந்தது. 

மன்னர்‌ பரம்பரையோ, அல்லது மன்னர்‌ குடும்பத்திலோ (௮) 
சாதியிலோ பிறக்காத மிகச்‌ சாதாரணக்‌ குடும்பத்தில்‌ பிறந்து, அதே 
காளையார்கோயில்‌ வீதிகளில்‌, குழந்தையாய்‌, சிறுமியாய்‌, பருவ, 
மங்கையாய்‌ துள்ளி விளையாண்ட கெளரி, மன்னர்‌ முத்து வடுக 
நாதரைக்‌ காதலித்து, முத்துவடுக நாதரின்‌ முதல்‌ மனைவியாகிய 
ராணி வேலுநாச்சியாரின்‌ பெருந்தன்மையால்‌, இளைய ராணியாகி 
கெளரி நாச்சியார்‌ என்ற பட்டத்துடன்‌ காளையார்கோயிலுக்கு 
வரும்போது அவரை மன்னருடன்‌ சேர்த்துப்‌ பார்ப்பது ஓர்‌ 
இனிமையான காட்சிதானே அப்பகுதி மக்களுக்கு! அந்தக்‌ 


16 ப குயிலியின்‌ தியாகத்‌ தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 
கண்கொள்ளாக்‌ காட்சியைப்‌ பார்ப்பதற்குத்‌ தானே அம்மக்கள்‌ 
கூடினார்கள்‌. 

மன்னர்‌ முத்துவடுக நாதரும்‌, கெளரி நாச்சியாரும்‌ காளீஸ்வரன்‌ 
திருக்கோவிலை நோக்கி வந்தபோது பெண்கள்‌ ஆரத்தி 
எடுத்தனர்‌. நெற்றியில்‌ திலகமிட்டனர்‌. குலவையிட்டு வாழ்த்துப்‌ 
பா பாடி வரவேற்ற காட்சி அவர்களது நெஞ்சங்களை 
நெகிழ்வித்தது. 

அந்தக்‌ கண்கொள்ளாக்‌ காட்சி மன்னருக்குப்‌ புதிதல்ல 
என்றாலும்‌, அன்று அம்மக்கள்‌ அவர்‌ மீது வைத்திருந்த நம்பிக்கை 
கண்களில்‌ ஆனந்தக்‌ கண்ணீரைக்‌ கசிய விட்டது. 

மன்னரின்‌ மெய்க்காப்பாளர்களும்‌, இளைய ராணியின்‌, சேடிப்‌ 
பெண்களும்‌, மக்களைக்‌ கட்டுப்படுத்த முடியாமல்‌ திணறியபோது 
மன்னரும்‌, கெளரி நாச்சியாரும்‌ ஒருவரை ஒருவர்‌ ஓர விழிகளால்‌ 
பார்த்து உரசிச்‌ சென்றதையும்‌ மக்கள்‌ கவனிக்காமல்‌ இல்லை. 
கெளரி நாச்சியாரின்‌ முன்னாள்‌ தோழிகள்‌ கைகளைத்‌ தட்டி 
ஆரவாரித்ததை மன்னரும்‌, இளைய ராணியும்‌ காணத்‌ 
தவறவில்லை 


தாரை தப்பட்டைகள்‌ கோயில்‌ வாசலோடு நின்றிட, மேள 
தாளங்கள்‌, நாதஸ்வரங்கள்‌ கோவிலின்‌ கர்ப்ப கரகம்‌ வரை சென்று 
இன்னிசை முழங்கியது. 


நள்ளிரவு பூஜைக்கு அர்ச்சகர்கள்‌ தயாரானார்கள்‌! பூரண கும்ப 
மரியாதையுடன்‌ மன்னரையும்‌, இளைய ராணியையும்‌ 
வரவேற்றார்கள்‌. சிவப்புக்‌ கம்பளமும்‌, ரத்தினக்‌ கம்பளமும்‌ 
அவர்கள்‌ பாதங்களை முத்தமிட்டன. 


பயபக்தியோடு நடந்த அரச மரியாதையையும்‌, வரவேற்பை 
யும்‌ ஏற்றுக்கொண்ட மன்னரும்‌, இளைய ராணியையும்‌, பக்தி 
பரவசத்தோடு அவரவர்க்குப்‌ போடப்பட்டிருந்த தங்க 
விளிம்புகளான சந்தன மரக்கட்டையில்‌ அருகருகே அமர்ந்தனர்‌. 


கண்களை முடிக்‌ கொண்டு, கூப்பிய கரங்களோடு தெய்வ 
தரிசனம்‌ செய்து கொண்டிருந்தபோது, 

கோவிலுக்கு வெளியே கேட்ட வெடிச்‌ சப்தம்‌, அவர்களின்‌ 
ஆன்மீக சிந்தனையையும்‌, அமைதியையும்‌ கலைத்தது. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 017 


கேட்கின்ற வெடிச்சத்தங்கள்‌ மன்னரை வரவேற்கும்‌ 
சரவெடிகளா? கேட்கின்ற ஆரவாரம்‌ மன்னரை வாழ்த்தும்‌ 
ஒலிகளா ? 


அந்தப்‌ புரியாத புதிரிலிருந்து மீண்ட மன்னரின்‌ காதுகளில்‌ 
கேட்டது துப்பாக்கிச்‌ சத்தங்களும்‌, கூக்குரல்களும்‌ ' 
அழுகுரல்களும்தான்‌. 

ஏதோ! நடக்கக்கூடாதது நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை 
எளிதில்‌ உணர்ந்து கொண்ட மன்னர்‌ வெகுண்டெழுந்தார்‌. 
உடைவாளை உருவியபடி சிங்கமாய்ச்‌ சீரிப்‌ பாய்ந்தார்‌. 

கோயில்‌ வாசலை நோக்கி ஓடிவந்த மன்னரைத்‌ தொடர்ந்து 
கெளரி நாச்சாயரும்‌ ஓடிவந்தார்‌. 


கோயில்‌ வாசலில்‌ படுகொலைகள்‌ நடந்து கொண்டிருக்‌ 
கின்றன. ஆங்கிலேயர்களின்‌ துப்பாக்கிகள்‌ மன்னரின்‌ மெய்க்‌ 
காப்பாளர்களையும்‌, அப்பாவிப்‌ பொதுமக்களையும்‌ கொன்று 
குவித்துக்‌ கொண்டிருக்கின்றன. 


ஆங்கிலத்‌ தளபதி பான்ஜோர்‌ அதற்குத்‌ தலைமை தாங்கி 
நடத்திக்‌ கொண்டிருக்கின்றான்‌. 

மன்னரையும்‌, இளைய ராணியையும்‌ வரவேற்க வந்திருந்த 
மக்கள்‌ தங்கள்‌ கையில்‌ கிடைத்த ஆயுதங்களையும்‌, கற்கள்‌ 
உட்பட அரிவாள்‌ கம்புகளையும்‌ கொண்டு ஏகாதிபத்திய 
ஆங்கிலேயர்களையும்‌ அவர்களின்‌ கைக்கூலிகளையும்‌ வெட்டிச்‌ 
சாய்த்துக்‌ கொண்டிருந்தனர்‌. 

ஆங்கில தளபதி பான்ஜோரின்‌ இந்தக்‌ கோழைத்தனமான 
தாக்கலை கொஞ்சமும்‌ எதிர்பாராத மன்னர்‌ களத்தில்‌ இறங்கும்‌ 
முன்னர்‌ தனது காதல்‌ மனைவியைத்‌ திரும்பிப்‌ பார்த்தார்‌. தன்‌ 
அருகிலேயே கெளரி நாச்சியார்‌! 


கெளரி! நீ இந்தத்‌ தூணில்‌ மறைந்து நின்று கொள்‌! இதோ 
வருகிறேன்‌! 

உடைவாளை உருவியபடி களத்தில்‌ இறங்கினார்‌ மன்னர்‌. 
வெட்டுண்ட தலைகள்‌, கால்களை இடறிட, ரத்தச்‌ சேற்றில்‌ கால்‌ ' 
பதித்து எதிரிகளையும்‌, துரோகிகளையும்‌ தேடித்‌ தேடி அவர்களின்‌ 
தலைகளைக்‌ கொய்தார்‌ மன்னர்‌ முத்து வடுக நாதர்‌. 


குயிலி-2 


180 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 


இந்தக்‌ கோழைத்தனமான தாக்குதலை யார்‌ முன்னின்று 
நடத்துவார்‌? ஆங்கிலத்‌ தளபதி பான்ஜோரைத்‌ தவிர! எளிதில்‌ 
யூகித்துக்‌ கொண்ட மன்னரின்‌ கண்கள்‌ பான்ஜோரை தேடியது. 

“பான்ஜோர்‌* உனக்காகவே இந்த உடைவாள்‌ உறையிலிருந்து 
வெளிவந்திருக்கிறது. அது ரத்தப்‌ பசியால்‌ துடித்துக்‌ 
கொண்டிருக்கிறது. எங்கே பான்ஜோர்‌? களத்தை வட்டமிட்டது 
அவரது கண்கள்‌. ஏதோ ஒரு உருவம்‌ மரத்தில்‌ ஒளிந்து நிற்கிறது 7 
அது யரர்‌? 

நாம்‌ தேடி வந்த சிங்கம்‌ வலையில்‌ மாட்டிக்‌ கொண்டிருக்‌ 
கிறது. அந்த வீர மறவனோடு நேரடியாகப்‌ போரிட்டுச்‌ சாய்க்க 
முடியாது. அவன்‌ பல களம்‌ கண்ட வேங்கை! தமிழினத்தின்‌ போர்‌ 
மரபுகள்‌ பற்றி நமக்குக்‌ கவலை இல்லை! எப்படியேனும்‌ 
மன்னரின்‌ தலை வீழ்த்தப்பட வேண்டும்‌! சிவகங்கைச்‌ சீமையை 
வசப்படுத்த வேண்டும்‌. 

அது மறைந்திருந்து கொன்றாலென்ன ? மரத்தில்‌ ஏறி நின்று 
கொன்றாலென்ன ? முடிவு செய்த பான்ஜோர்‌ தான்‌ மரத்தை 
அரணாக்கி மறைந்து நின்றான்‌. 

மன்னராகி மணாளனின்‌ வீரப்‌ போரை பதைபதைப்போடும்‌ 
துடிதுடித்த இதயத்தோடும்‌ வைத்த விழி வாங்காமல்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்த கெளரி நாச்சியாரின்‌ கண்கள்‌ எதிரி தளபதி 
பான்ஜோர்‌ மரத்தில்‌ க்தி நிற்பதையும்‌ காணத்‌ 
தவறவில்லை! 

அவன்‌ மறைந்திருப்பதைத்‌ தன்‌ கணவரிடத்தில்‌ சொல்லிட, 
நிராயுதபாணியாகக்‌ களத்தில்‌ புகுந்திடவும்‌ முடியாமல்‌ தவித்தாள்‌ 
இளைய ராணி! தன்‌ கணவரின்‌ ஆணை கட்டிப்போட்டிருந்தது. 

என்றாலும்‌, கெளரியின்‌ கண்கள்‌ மட்டும்‌ பான்ஜோரின்‌ 
அசைவுகளை மிக உன்னிப்பாகக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தது. 

பான்ஜோரின்‌ துப்பாக்கி முனை மரத்தை ஒட்டி பக்கவாட்டில்‌ 
அசைந்து கொண்டிருந்தது. 

ஏனெனில்‌ களத்தில்‌ சுற்றிச்‌ சுழன்று கொண்டிருந்த மன்னர்‌ 
எப்போது தனிப்படுவார்‌, என்றே காத்திருந்தான்‌ பான்ஜோர்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ Q 19 

அந்த நேரமும்‌ வந்தது. பான்ஜோரின்‌ துப்பாக்கி நேராக மன்னர்‌ 
முத்துவடுகநாதரைக்‌ குறி பார்த்ததை கெளரி நாச்சியாரின்‌ கண்கள்‌ 
கண்டன. 


கணவரின்‌ கட்டளையை உடைத்தெறிந்தார்‌ இளையராணி/ 
மன்னவா! என்று கூவியபடி முத்துவடுகநாதரை நோக்கி ஓடினார்‌. 


பான்ஜோரின்‌ துப்பாக்கியிலிருந்து வெளிப்பட்டு குண்டுகள்‌ 
முத்து வடுகநாதரின்‌ மார்பில்‌ பாய்வதற்குள்‌ கெளரி நாச்சியார்‌ 
மன்னரை மார்போடு கட்டி அணைத்துக்‌ கொண்டார்‌. 


முதல்‌ துப்பாக்கிக்‌ குண்டு சிவகங்கைச்‌ சீமையின்‌ இளைய 
ராணியின்‌ மீது பாய்ந்தது. பிள்ளைப்‌ பிராயத்தில்‌ ஓடி விளை 
யாண்ட காளையார்கோயில்‌ மண்ணில்‌ குருதியைச்‌ சிந்தி உயிர்‌ 
நீத்தார்‌ கெளரி நாச்சியார்‌. 

கெளரி! என்று கதறியபடி குருதி கொப்பளிக்க சரிந்த கெளரி 
நாச்சியாரை, தனது இரு கரங்களால்‌ தாங்கிப்‌ பிடித்தார்‌ மன்னர்‌. 
எங்கிருந்து இந்தத்‌ துப்பாக்கிக்‌ குண்டு பாய்ந்து வந்தது என்று 
ஏறிட்டுப்‌ பார்த்தார்‌ மன்னர்‌. 

அடுத்த குண்டு சிவகங்கை மன்னர்‌ முத்துவடுக நாதரின்‌ 
மார்பில்‌ பாய்ந்தது. 


களம்‌ 2 
சிவகங்கைச்‌ சீமை 
1984ம்‌ ஆண்டு ஆரம்பத்தில்‌ எம்‌.ஜி.ஆர்‌. அவர்களின்‌ ஆட்சிக்‌ 
காலத்தில்‌ இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ மூன்றாகப்‌ பிரிக்கப்பட்டது. 
முறையே இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌, விருதுநகர்‌ மாவட்டம்‌ 


சிவகங்கை மாவட்டங்களாக நிர்வாக வசதிக்காகப்‌ பிரிக்கப்பட்டு, 


அந்தந்த மாவட்ட தலைநகரங்களிலேயே மாவட்ட ஆட்சியர்‌ 
அலுவலகம்‌ போன்றவை உருவாக்கப்பட்டது. 


அப்போது சாதித்‌ தலைவர்களின்‌ பெயர்களை மாவட்டங்‌ 
களுக்குச்‌ சூட்டியதில்‌ சிவகங்கை மாவட்டத்தின்‌ பெயர்‌ 
பிரச்சனைகளைச்‌ சந்தித்தது. பின்னாளில்‌ கலைஞர்‌ கருணாநிதி 
ஆட்சிக்‌ காலத்தில்‌ எதிர்ப்புகள்‌ அதிகமாகவே அப்பெயர்‌ நீக்கப்‌ 


20 யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ 


பெற்று மாவட்ட தலைநகர்களின்‌ பெயர்களையே மாவட்டத்தின்‌ 
பெயராக மாற்றப்பட்டது. அதனடிப்படையிலேயே சிவகங்கை 
மாவட்டமும்‌ இயங்கி வருகின்றது. 


சுமார்‌ ஐந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இராமநாதபுரம்‌ 
சீமை சேது நாடு என்றழைக்கப்பட்டு வந்தது. அது பரந்து விரிந்த 
நாடாக இருந்தது. தனது ஆட்சிக்குட்பட்டிருந்த பல பகுதிகளை, 
எதிரிகளின்‌ படையெடுபிலிருந்து மீட்பதற்கு முடியாத தூரத்தில்‌ 
பல பகுதிகள்‌ இருந்தன. 

நாடாள்வோரின்‌ மனக்கண்முன்னே, தனது நாட்டின்‌ எல்லைப்‌ 
பகுதிகள்‌ நின்று நிழலாட வேண்டும்‌. அப்போதுதான்‌ நம்‌ நாட்டு 
மக்களின்‌ தேவைகளை உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட 
முடியும்‌. குறிப்பாக விஞ்ஞான வளர்ச்சி அரும்பாத அக்காலத்தில்‌ 
தனது நாட்டின்‌ எல்லைகளை விரைவில்‌ தமது படைகள்‌ 
சென்றடையும்‌ தூரத்தில்‌ இருப்பது பாதுகாப்பானதாக இருந்தது. 
ஆங்காங்கே பாளையங்களை ஏற்படுத்தி தனது உறவினர்களை 
நியமித்திருந்தாலும்‌ பாளையக்காரர்களும்‌ நம்பும்படியாக 
இல்லை! 


என்றாலும்‌ இராமநாதபுரம்‌ மன்னர்‌ கிழவன்‌ சேதுபதி தன்‌ 
ஆட்சிக்குட்பட்டிருந்த, நாலுகோட்டைப்‌ பகுதியை 'நாலு 
கோட்டைப்‌ பாளையம்‌” என்று பெயரிட்டு, தனது நெருங்கிய 
உறவினர்‌ பெரிய உடையத்தேவர்‌ என்பவரை பாளையக்காரராக 
நியமித்தார்‌. இந்த நாலுகோட்டை பாளையமே சிவகங்கை சீமை 
ஆயிற்று! (பேராசிரியர்‌ அ.கணபதியின்‌ தமிழக வரலாறு 1565-1985) 


மாமன்னர்‌ கிழவன்‌ சேதுபதி 1710ம்‌ ஆண்டு தனது 80வது 
வயதில்‌ மரணமடைந்தார்‌. அப்போது அவருடைய 45 
மனைவிகளும்‌ உடன்கட்டை ஏறினார்கள்‌! 


கிழவன்‌ சேதுபதியின்‌ மரணத்திற்குப்‌ பிறகு திருவுடையத்‌ 
தேவர்‌ இராமநாதபுரம்‌ மன்னரானார்‌. (1710-1720). 

ஏற்கனவே நாலுகோட்டைப்‌ பாளையக்காரரான பெரிய 
உடையத்‌ தேவருக்கு சசிவர்ணத்‌ தேவர்‌ என்ற மகன்‌ இருந்தார்‌. 


சேதுநாடு பல பாளையங்களை உள்ளடக்கியதாக இருந்ததால்‌ 
அந்தப்‌ பாளையக்காரர்கள்‌ தங்களது ஆளுகைக்கு உட்பட்ட 
பகுதிகளில்‌ பல நாட்டு அமைப்புகளை உருவாக்கினார்கள்‌. அதன்‌ 
தலைவர்களாக தங்கள்‌ சாதி உறவினர்களை நியமித்தார்கள்‌. அந்த 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 021 
ண னை பரா எ னன வவ அ அ வைய அ அ அ அட பகவ 


நாட்டு அமைப்புகள்‌ பல கிராமங்களை உள்ளடக்கியதாக 
இருந்தது. 


அநீத நாட்டுத்‌ தலைவர்கள்‌ தான்‌ கிராமங்களைக்‌ 
கட்டுப்படுத்தும்‌ அதிகார மையமாக விளங்கினார்கள்‌. அவர்கள்‌ 
ஏற்படுத்திய சாதிக்‌ கட்டமைப்பு பலப்படுத்தப்பட்டு கிராமங்களில்‌ 
சாதிவாரியாக தொழில்‌ செய்ய வற்புறுத்தினார்கள்‌. 


அத்தொழிலாளர்களை தங்களின்‌ கட்டுப்பாட்டில்‌ இயங்க 
வேண்டுமென விதி செய்தார்கள்‌. அந்த நாட்டு அமைப்புகள்‌ 
இன்றும்‌ இயங்கிக்‌ கொண்டிருக்கின்றன. 

ஆனால்‌ அதில்‌ ஒரு மாற்றம்‌ ஏற்பட்டுள்ளது. ஒரே சாதித்‌ 
தலைவரே எல்லா சாதியினருக்கும்‌ தலைவர்‌ என்ற நிலை மாறி 
சாதிக்கு ஒரு தலைமை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. 


அன்றையக்‌ காலக்கட்டத்தில்‌ சேது சமை பல நாடுகளை 
உள்ளடக்கியதாக இருந்தது என்பதை அறிவோம்‌. அந்தச்‌ சேது 
சீமைக்கு உட்பட்டிருந்த நாடுகளின்‌ எண்ணிக்கையில்‌ 5ல்‌ மூன்று 
பகுதிகளைப்‌ பிரித்து 'பெரிய சேது நாடு: என்றும்‌ எஞ்சிய 8 
பகுதியை (இரண்டு) “சிறிய சேது நாடு” என்றும்‌ பெயரிடப்‌ 
பட்டது. 


இது கிழவன்‌ சேதுபதியின்‌ மரணத்திற்குப்‌ பதினெட்டு 
ஆண்டுகளுக்குப்‌ பிறகு நடந்தது. அதாவது 1728ம்‌ ஆண்டு! 
ஆகவே, பெரிய சேது நாடு முறையே இராமநாதபுரம்‌ சமை 
என்றும்‌, சிறிய சேது நாடு, 'சிவகங்கைச்‌ சமை” என்றும்‌ பெயர்‌ 
மாற்றம்‌ பெற்றது. 


ஏற்கனவே கூறியபடி நாலுகோட்டைப்‌ பாளையத்தின்‌ 
மன்னரின்‌ மகன்‌ சசிவர்ணத்‌ தேவரிடம்‌ சிறிய சேது நாடு 
ஒப்படைக்கப்பட்டது. 


இந்த சிறிய சேது நாட்டில்‌ முறையே... அஞ்சூர்‌ நாடு, பூவந்தி 
நாடு, பாகனேரி நாடு, ஏழுர்‌ பத்து நாடு, குன்னங்கோட்டை நாடு, 
நேம நாடு, பாளைய நாடு, பூங்குன்ற நாடு, அமராவதி நாடு, 
தேர்போகி நாடு, மல்லாகோட்டை நாடு, சாக்கோட்டை நாடு, 
செம்பொன்மாரி நாடு, உருவாட்டி நாடு, மங்கலம்‌ நாடு, 
நாலுகோட்டை நாடு, பிடாகை நாடு, பட்டமங்கலம்‌, கண்டர 
மாணிக்கம்‌ நாடு, ஏராள சிங்க நாடு மற்றும்‌ பல நாடுகள்‌ ஆகும்‌. 


220 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 

அநேகமாக இந்தப்‌ பகுதிகள்தான்‌ இன்றைய சிவகங்கை 
மாவட்டத்தின்‌ பகுதிகளாக உள்ளன. 

சிவகங்கை நகரை நிர்மாணித்து கெளரி விலாஸ்‌' என்ற 
மாளிகையை உருவாக்கி, அதனுள்‌ ராஜராஜேஸ்வரி ஆலயத்தை 
உருவாக்கி மாளிகையின்‌ எதிரில்‌ உள்ள தெப்பக்குளம்‌ போன்ற 
வற்றை அமைத்த பெருமை மன்னர்‌ சசிவர்ணத்‌ தேவரையே 
சாரும்‌. 


இந்த முதல்‌ மன்னர்‌ சசிவர்ணத்‌ தேவரின்‌ மகன்தான்‌ மன்னர்‌ 
முத்துவடுகநாதர்‌. அவருடைய முதல்‌ 
வேலுநாச்சியார்‌ என்ற வீராங்கணை! 
புலியை குகையிலேயே சந்திப்பதைப்‌ போல, வெள்ளையரின்‌ 
படைகளை நேருக்குநேர்‌ எதிர்கொண்டு, 'குயிலி' என்ற ஆதி 
திராவிட பெண்ணின்‌ உயிர்த்‌ தியாகத்தால்‌ நாட்டை மீட்டெடுத்த 
வீரத்தாய்‌ வேலு நாச்சியார்‌. 


களம்‌-3 
வேலு நாச்சியார்‌ விருப்பாச்சி 
பாளையத்தில்‌ தஞ்சம்‌ 


முத்துவடுக நாதரும்‌, அவர்தம்‌ இரண்டாவது மனைவி கெளரி 
நாச்சியாரும்‌ நய வஞ்சமாக காளையார்‌ கோயிலில்‌ 
கொல்லப்பட்ட போது வேலு நாச்சியார்‌ களத்தில்‌ இல்லை! 
அரண்மனை ஒற்றர்களிடமிருந்தும்‌ எந்தத்‌ தகவலும்‌ இல்லை! 

அவர்‌, அவருக்குப்‌ பிடித்தமான கொல்லங்குடி அரண்மனையில்‌ 
அவரது மகள்‌ வெள்ளச்சி நாச்சியாருடன்‌ தங்கி இருந்தார்‌. 

இந்தத்‌ துயரமான செய்தியைத்‌ தாங்கிக்‌ கொண்டு ஒரு வீரன்‌ 
அதிவேகமான குதிரை ஒன்றில்‌ காளையார்‌ கோயிலிலிருந்து 
கொல்லங்குடி அரண்மனை நோக்கிப்‌ புறப்பட்டான்‌. 

கொல்லங்குடி அரண்மனை வாயிலை அடைந்ததும்‌, அந்த 
வீரனுக்குத்‌ துயரம்‌ தொண்டையை அடைத்தது! என்ன நடந்தது 
என்று சொல்லக்கூட நா எழவில்லை! 


மனைவிதான்‌ ' 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ DQ 23 

ஏதோ விபரீதம்‌ நடந்திருக்றெது என்பதை யூகித்துக்‌ கொண்ட 
வாயிற்‌ காப்போன்‌, ஓடோடிச்‌ சென்று, இப்படி ஒரு வீரன்‌ வந்து 
வாயிலில்‌ நிற்பதையும்‌, அவனது பதட்டத்தையும்‌ வேலு 
நாச்சியாரிடம்‌ சொன்னான்‌. 


எதற்குமே பதட்டப்படாத வேலு நாச்சியார்‌ பதட்டத்துடன்‌ தன்‌ 
உருவிய வாளுடன்‌ அரண்மனை வாயிலை நோக்கி விரைந்தார்‌. ' 
அவரைப்‌ பின்தொடர்ந்து வந்தார்‌ வெள்ளச்சி நாச்சியார்‌. 


வந்திருந்த வீரனிடம்‌ காரணம்‌ கேட்டார்‌ வேலு நாச்சியார்‌ 
அவன்‌ வாயிலிருந்து வார்த்தை வெளிவரவில்லை! விம்மி, விம்மி 
அழுது கண்ணீரை மட்டுமே சொரிந்து கொண்டிருந்தான்‌ வீரன்‌. 
அப்போது வேலு நாச்சியார்‌ குதிரையை ஏறிட்டுப்‌ பார்த்தார்‌. 
குதிரை தலையை பக்கவாட்டில்‌ ஆட்டியபடி அதன்‌ 
கண்களிலிருந்து கண்ணீரும்‌ கசிந்து கொண்டிருந்தது. 


வந்திருந்த வீரன்‌ நா தழுதழுக்க மெல்ல காளையார்‌ கோயிலில்‌ 
நடநீத துயரச்‌ சம்பவத்தைச்‌ சொல்லி முடித்தான்‌. வேலு நாச்சியார்‌ 
ஒரு கணம்‌ அசைவற்று நின்றார்‌. வெள்ளச்சி நாச்சியார்‌ கதறி 
அழத்‌ தொடங்கினார்‌. இடிகேட்ட நாகம்‌ போலானார்‌ நாச்சியார்‌. 
மகளுக்கு ஆறுதல்‌ கூறினார்‌. 


அடுத்த நிமிடம்‌ வேலு நாச்சியாரின்‌ குதிரை வந்து நின்றது. 
போருடை தரித்து வேலு நாச்சியார்‌ புறப்பட்டார்‌. 


வெள்ளச்சி நாச்சியார்‌ சிலம்பு வாத்தியாருடன்‌ பின்தொடர்ந்‌ 
தார்‌. அடர்ந்த காடுகளின்‌ மர இடுக்குகளினூடே காற்றாய்ப்‌ 
பறந்தது வேலு நாச்சியாரின்‌ குதிரை! காளையார்‌ கோயிலை 
நோக்கி! 


காளையார்‌ கோயில்‌ காளீஸ்வரன்‌ கோயில்‌ வாசலில்‌ பிணக்‌ 
குவியல்கள்‌. குத்துயிரும்‌, கொலை உயிருமாய்க்‌ கிடந்த 
தாய்மார்களின்‌ மரண, ஓலம்‌! குழந்தைகளின்‌ அநாதையான 
அழுகுரல்கள்‌ வேலு நாச்சியாரின்‌ நெஞ்சைப்‌ பிளந்தது. 


அதையும்‌ மீறியது பாசம்‌! அவரது கண்கள்‌ தனது கணவரும்‌ 
சிவகங்கையின்‌ மன்னருமாகிய முத்துவடுக நாதரையும்‌, இளைய 
ராணி கெளரி நாச்சியாரையும்‌ தேடியது. 

சிவகங்கை சீமையின்‌ மன்னர்‌ மாவீரர்‌ மலையெனச்‌ சாய்ந்து 
கிடந்தார்‌. தன்‌ மஞ்சத்தை அலங்கரித்த மாமன்னர்‌ மண்ணில்‌ 


ளன ரர ரர 


240 யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெர்‌ 


கடந்தார்‌. வெள்ளைத்‌ துணி போர்த்திய நிலையில்‌ அவரது முகம்‌ 
மட்டும்‌ வெளியில்‌ தெரியக்‌ கிடத்தியிருந்தார்கள்‌. 


பொங்கி வந்த அழுகையையும்‌, கண்ணில்‌ புனல்‌ நீரையும்‌ 
அடக்கித்‌ துடைத்துக்‌ கொண்டார்‌. , 

அமைச்சர்‌ பிரதாணியான தாண்டவராயன்‌ பிள்ளையையும்‌, 
அருகில்‌ நின்று கொண்டிருந்த மருது சகோதரர்களையும்‌ சிலம்பு 
வாத்தியார்‌ வெற்றி வேலையும்‌ அருகில்‌ அழைத்தார்‌. 
ஆலோசனை கலந்தார்‌. 


எதிரிகளால்‌ ஏற்படப்‌ போகும்‌ ஆபத்துக்களையும்‌, அதிலிருந்து 
எப்படித்‌ தப்புவது என்பதையும்‌ பற்றிய ஆலோசனையே 
அப்போது அவர்களின்‌ ஆலோசனையின்‌ முக்கிய கருவாக 
இருந்தது. 


வீர உடல்களை விரைவில்‌ அடக்கம்‌ செய்வது என்ற 
முடிவின்படி, காளையார்‌ கோயில்‌... ஓடுகுளம்‌ கண்மாய்‌ 
மாலையிட்ட ஊரணிக்‌ கரையின்‌ கிழக்குக்‌ கரையில்‌ அடக்கம்‌ 
செய்தனர்‌. அவசர அவசரமாக சில சடங்குகளோடு நிறைவுற்றது. 


அடுத்த நிமிடம்‌ அவ்விடத்தில்‌ தயாராக நிறுத்தப்பட்டிருந்த 
குதிரைகள்‌ ஆளுக்கொரு திசையில்‌ பறந்தன. அனைவரும்‌ 
தலைமறைவானார்கள்‌. 


வெள்ளச்சி நாச்சியாரை வெற்றிவேல்‌ வாத்தியாரின்‌ பாது 
காப்பில்‌ அனுப்பிவிட்டு வேலுநாச்சியார்‌ மட்டும்‌ தன்னந்தனியாக 
கொல்லங்குடி காட்டிற்குள்‌ குதிரையைச்‌ செலுத்தினார்‌. 


கொல்லங்குடி காட்டிற்குள்‌ ஒரு அய்யனார்‌ கோயில்‌. 
அதனருகில்‌ அரியாக்குறிச்சி என்ற கிராமம்‌. அரியாக்குறிச்சி 
சிறுவர்களும்‌, சிறுமிகளும்‌ அப்பகுதியிலேயே ஆடு மாடுகள்‌ 
மேய்ப்பார்கள்‌. அன்று உடையாள்‌ என்ற பெண்‌ அய்யனார்‌ 
கோயிலை ஒட்டி. மாடுகள்‌ மேய்த்துக்‌ கொண்டிருந்தாள்‌. அப்பகுதி 
வேலு நாச்சியாருக்கு மிகவும்‌ பழக்கப்பப்பட்ட பகுதி. வேலு 
நாச்சியாரின்‌ குதிரை அப்பகுதிக்குச்‌ சென்றபோது உடையாள்‌ 
எதிர்ப்பட்டாள்‌. 

(வேலு நாச்சியாருக்கு ஏற்கனவே அறிமுகமானவள்‌ தான்‌ 
உடையாள்‌. அதன்‌ விவரம்‌ பிரிதோர்‌ அத்தியாயத்தில்‌ காணலாம்‌.) 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ப்‌ 25 
காளையார்‌ கோவிலில்‌ மன்னர்‌ கொல்லப்பட்ட செய்தி காட்டுத்‌ 
த போல பரவியிருந்தது... உடையாளுக்கும்‌ தெரிந்திருந்தது. 
வேலு நாச்சியாரைக்‌ கண்டவுடன்‌, பதட்டத்தோடு, 
கண்ணீருடன்‌ ஓடிவந்தாள்‌ உடை.யாள்‌. உடையாளைச்‌ சமாதானப்‌ 
படுத்திய வேலுநாச்சியார்‌ புறப்பட்டார்‌. 


குதிரைக்கு எதிரே வந்து நின்ற உடையாள்‌, நாச்சியாரே அந்தப்‌ 
பக்கம்‌ போக வேண்டாம்‌. எதிரிகளின்‌ நடமாட்டம்‌ அதிகமிருக்‌ 
கின்றது. ஆபத்துக்‌ கூட நேரிடலாம்‌. தாயே இந்தப்‌ பக்கமாகப்‌ 
போய்விடுங்கள்‌ என்று திசையைக்‌ காட்டினாள்‌ உடையாள்‌! 

தாயே! உங்களின்‌ இரக்க சிந்தனைக்கும்‌, தாயுள்ளத்திற்கும்‌ 
இப்படியெல்லாம்‌ சோதனைகள்‌ வரலாமா? இந்த வயதில்‌ 
எத்தனை இழப்புக்களைத்‌ தாங்கி நிற்கிறீர்கள்‌! என்று கதறி 
அழுதபடி கூறினாள்‌ உடையாள்‌/ 

நடப்பது நடக்கட்டும்‌. நடப்பதெல்லாம்‌ நன்மைக்குத்தான்‌ 
என்று தனக்குள்‌ சமாதானம்‌ கூறிக்கொண்டாள்‌. சரி! உடையாள்‌! 
என்னை எதிரிகள்‌ துரத்திக்‌ கொண்டு வருகிறார்கள்‌! என்றபடி 
உடையாள்‌ காட்டிய காட்டு வழியில்‌ வேலு நாச்சியாரின்‌ குதிரை 
பறந்தது. வேலு நாச்சியாரின்‌ குதிரை உடையாளின்‌ பார்வையி 


லிருந்து மறைந்தது. ஒரு அவ்‌ பெருமூச்சாக திரும்பினாள்‌ 
உடையாள்‌! 


எதிரிகளின்‌ குதிரைகள்‌ உடையாளை நெருங்கி வந்து கொண்‌ 
டிருந்தன. உடையாள்‌ திடுக்கிட்டாள்‌! என்றாலும்‌ மனதைத்‌ 
திடப்படுத்திக்‌ கொண்டாள்‌. 


குதிரைகளின்‌ குழம்படிச்‌ சத்தம்‌ நின்றது. குதிரைகளும்‌ 
அதிலிருந்து வெள்ளைக்காரர்கள்‌, அவர்களின்‌ எடுபிடிகளும்‌ 
இறங்கினார்கள்‌. 


ஏய்‌! உன்‌ பெயர்‌ என்ன? 

என்‌ பெயர்‌ உடையாள்‌! 

நீ எந்த ஊர்‌? 

அருகிலிருக்கும்‌ அரியாக்குறிச்சி! 

இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்‌ ? 
மாடுகள்‌ மேய்த்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. 


260 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 
சற்று நேரத்திற்கு முன்பு இங்கே வேலு நாச்சியார்‌ வந்தாளா? 
தெரியாது! 
எந்தப்‌ பக்கம்‌ போனாள்‌ 9 
தெரியாது! 
வந்தவள்‌ எந்தப்‌ பக்கம்‌ 'போனாள்‌ என்பபடர்‌ உனக்குத்‌ 

தெரியாதா 
தெரியாது ! 
இந்த வேலுவின்‌ சால்வை உனக்கு எப்படிக்‌ கிடைத்தது. 

மெளனமானாள்‌ உடையாள்‌! 
உடையாள்‌ கன்னத்தில்‌ பளார்‌ என்று அறைந்தான்‌ ஒரு எடுபிடி! 
சுருண்டு கீழே விழுந்தாள்‌ உடையாள்‌! 
வெள்ளைக்காரன்‌ தன்‌ பூட்ஸ்‌ காலால்‌ உடையாளின்‌ கழுத்தில்‌ 


வைத்து அழுத்தியபடி கேட்டான்‌! இப்போது சொல்‌ எந்தப்‌ பக்கம்‌ 
போனாள்‌? 


எனக்குத்‌ தெரியாது என்றாள்‌ உடையாள்‌! 


தலைமுடியைப்‌ பிடித்துத்‌ தூக்கி நிறுத்தியபடி அடிமேல்‌ அடி. 
அடித்து உடையாளின்‌ முகத்தில்‌ ரத்தக்‌ காயத்தை ஏற்படுத்‌ 
தினார்கள்‌! இப்போது சொல்லப்‌ போகிறாயா? அதட்டினார்கள்‌! 
முடியாது! முடியாது! என்றாள்‌ உறுதியான குரலில்‌ உடையாள்‌! 


சரி! இவரிடமிருந்து உண்மையைப்‌ பெறமுடியாது. இவளை 
உயிரோடு விட்டு வைக்கவும்‌ கூடாது என்றான்‌ வெள்ளைக்‌ 
காரனின்‌ கையாள்‌! 


வெள்ளைக்காரன்‌ வாள்‌ உடையாளிந்‌ தலையை ஒரே சீவாகச்‌ 
சீவியது! தலை உருண்டு போய்‌, அந்த அய்யனார்‌ குதிரையின்‌ 
காலடியில்‌ தட்டி நின்றது. 


உடையாளின்‌ உருண்டு திரண்ட. கண்கள்‌ மட்டும்‌ நிலைகுத்திய 
நிலையில்‌ அய்யனாரைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தன! 


உடையாளின்‌ உடல்‌ துடிதுடித்து ஓய்ந்தது. 


அவர்களின்‌ குதிரைகள்‌ கால்‌ கிளப்பி காட்டிற்குள்‌ திசை மாறிப்‌ 
பறந்தன. வேலு நாச்சியார்‌ காதங்களைக்‌ கடந்துவிட்டார்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 027 

வெள்ளையரின்‌ அதிகாரத்திற்குக்‌ கட்டுப்படாமல்‌, கப்பம்‌ கட்ட 
மறுத்து தன்னாட்சி செய்து கொண்டிருந்த கோபால்‌ நாயக்க 
மன்னர்‌ மதுரைக்கு அருகில்‌ விருப்பாச்சியில்‌ ஆட்சி செய்து 
கொண்டிருந்தார்‌. 


அவரிடம்‌ அடைக்கலம்‌ புகுவதே சரியான பாதுகாப்பு என்று 
கருதிய ரகசிய ஒப்பந்தத்தின்படி வேலு நாச்சியாரின்‌ குதிரை காடு, 
மேடு, பள்ளம்‌, படுகுழியெல்லாம்‌ கடந்து இரவெல்லாம்‌ பயணம்‌ 
செய்து காற்றாய்‌- புயலாய்‌ பறந்து போய்‌, விருப்பாச்சியை 
அடைந்தது. சிறிது நேரத்தில்‌ எதிர்பார்த்தபடி வெள்ளச்சி நாச்சியா 
ருடன்‌ சிலம்பு வாத்தியார்‌ வெற்றிவேலும்‌ வந்து சேர்ந்தார்‌. 
உடனே வேலு நாச்சியாரிடமிருந்து விடை பெற்றார்‌ சிலம்பு 
வாத்தியார்‌. ்‌ 


சிவகங்கைச்‌ சீமையின்‌ மகாராணி வேலுநாச்சியாரும்‌ மற்றும்‌ 
அவர்‌ மகளும்‌ வந்து சேர்ந்ததையும்‌, அவர்களுக்கு அடைக்கலம்‌ 
கொடுப்பதையும்‌ ஒரு பாக்கியமாகக்‌ கருதிய கோபால்‌ நாயக்கர்‌, 
மிகச்‌ சிறந்த முறையில்‌ வரவேற்றார்‌. 

அவர்கள்‌ தங்கிட விருப்பாச்சிக்‌ கோட்டையிலேயே 
ஏற்பாடுகள்‌ செய்து கொடுத்தார்‌ கோபால்‌ நாயக்க மன்னர்‌. 


மருது சகோதரர்கள்‌ திட்டமிட்டபடி பிரான்மலை கோட்‌ 
டைக்குச்‌ சென்று ரகசியமாகப்‌ பாதுகாப்புடன்‌ தங்கினார்கள்‌. 


சிலம்பு வாத்தியார்‌ வெற்றிவேல்‌ காரைக்குடி -தேவகோட்டை 
ரோட்டில்‌ உள்ள சங்கரபதிக்‌ கோட்டைக்கு வந்து அடர்ந்த 
காட்டின்‌ நடுவே அக்கோட்டையில்‌ தங்கி இருந்தார்‌. 


தொண்டைமான்‌ நாட்டின்‌ பாய்குடியில்‌ அமைச்சர்‌ தாண்டவ 
ராயன்‌ தங்கியிருந்தார்‌. 


ஆக, முத்துவடுக நாதர்‌ கொலையுண்ட பிறகு சிவகங்கை சீமை 
பறிபோனது மட்டுமல்ல, அவருடைய மந்திரியிலிருந்து 
தளபதிகள்‌ வரை, எதிரிகளின்‌ கைகளில்‌ சிக்கிவிடாமலும்‌, * 
கண்களில்‌ பட்டுவிடாமலும்‌ நாலா பக்கமும்‌ சிதறினார்கள்‌. 

அவர்கள்‌, பிரான்மலையிலும்‌, சங்கரப்பதிக்‌ கோட்டையிலும்‌, 
பாய்குடியிலும்‌ தனித்தனியாக தங்கி மறைந்திருந்தாலும்‌, தங்களது 
ஒற்றர்கள்‌ மூலம்‌ செய்திப்‌ பரிமாற்றங்களை, விருப்பாச்சியில்‌ 
இருந்த வேலு நாச்சியார்‌ செய்து கொண்டே இருந்தார்கள்‌. 


28ப குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 
===> 


இவர்களது போர்‌ முறைத்‌ தந்திரங்களையும்‌, ரகசியத்‌ திட்டங்‌ 
களையும்‌, தங்களைத்‌ தயார்ப்படுத்திக்‌ கொள்ளவும்‌, செயல்படுத்‌ 
திடவும்‌, எட்டு வருடங்கள்‌ காத்திருக்க வேண்டியதாயிற்று. 


களம்‌-4 
குயிலி என்ற போர்வான்‌! 


கோபால்‌ நாயக்க மன்னரின்‌ விருப்பாச்சி அரண்மனையில்‌ 
வேலு நாச்சியார்‌ தங்கி இருந்தபோது, நாயக்க மன்னர்‌ ஓர்‌ 
அறிவிப்புச்‌ செய்தார்‌. 

அதாவது விருப்பாச்சிக்கு உட்பட்ட பரந்த வெளிப்பரப்பில்‌ 
வேலு நாச்சியார்‌ தனக்குத்‌ தேவையான படை பலத்தை 
உருவாக்கி பயிற்சி அளிக்கலாம்‌. அதற்கு எந்தத்‌ தடையுமில்லை! 
என்று! 

போர்‌ பயிற்சி செய்வதற்குப்‌ போதுமான சமவெளி இருந்தது. 
அதில்‌ திருப்தியுற்ற வேலு நாச்சியார்‌ அமைச்சர்‌ மற்றும்‌ மருது 
சகோதரர்கள்‌, சிலம்பு வாத்தியார்‌ போன்றோரிடம்‌ ஆலோசனை 
கலந்தார்‌. அதன்படி ரகசிய ஒற்றர்களை ரகசியமாக சிவகங்கை 
நகர்‌ மற்றும்‌ கிராமப்‌ புறங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள்‌. 

போர்‌ பயிற்சிக்கு ஆட்களை திரட்டுவதே ஒற்றர்களின்‌ வேலை! 
அதில்‌ ஆண்‌ பெண்‌ என்ற வேறுபாடோ, சாதி-மதம்‌ என்ற 
பாகுபாடோ இருக்கக்கூடாது. 


நாட்டின்‌ மண்ணை அந்நியரிடமிருந்து மீட்க வேண்டும்‌ என்ற 
ஆர்வம்‌ உள்ள அனைவரும்‌ விருப்பாச்சிக்குச்‌ சென்று வேலு 
நாச்சியாரைச்‌ சந்திக்க வேண்டும்‌ என்று அறிவுறுத்தப்பட்டது. 


சிவகங்கைச்‌ சீமையின்‌ வீரிய விதைகள்‌ நகரம்‌ கிராமம்‌ என்ற 
வித்தியாசமின்றி பயிற்சி பெற விருப்பாச்சி நோக்கி சாரை 
சாரையாய்‌ அணிவகுத்தன. 


கிராமவாசிகள்‌ ரகசியமாக, கூடிப்‌ பேசி, இரவு நேரங்களில்‌ 
கோழைகளையும்‌ வீரராக்கும்‌ முயற்சியில்‌ ஈடுபட்டனர்‌. அதில்‌ 
பிரதானமான பங்கினை வகித்தவர்‌ இளங்குமரியான குயிலி என்ற 
பெண்தான்‌. அவரது வீரம்‌ செறிந்த முயற்சி பலனளித்தது. ஆயிரக்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ Q 29 


விருப்பாச்சிக்குச்‌ செல்ல தயாரான குயிலி 


300 யிலியின்‌ தியாகத்தில்‌ வே 
கணக்கான கிராமவாசிகள்‌, ஆண்‌-பெண்‌, இளையோர்‌-முதியோர்‌ 
என்ற வித்தியாசமின்றி ஒன்கள்‌ தலைமையில்‌ விருப்பாச்சிக்கு 


வந்து சேர்ந்தனர்‌. 


ரச்சியாரின்‌ வெற்றி 


வெள்ளை ஏகாதிபத்திய ஆட்சியினரின்‌ ஒற்றரர்களின்‌ கண்களில்‌ 
மண்ணைத்‌ தூவிவிட்டு மிக ரகரியமாக நடந்த இந்த ஆள்‌ திரட்டும்‌ 
பணியை மிகவும்‌ கவனமாகச்‌ செய்த அந்தக்‌ குயிலி யார்‌? அந்தப்‌ 
பெண்‌ புலி எங்கிருந்து புறப்பட்டது! 


குயிலி என்ற அந்த வீர இளமங்கை, பாசாங்கரை என்னும்‌ 
கிராமத்தில்‌ சேரிப்‌ பகுதியிலிருந்து சீறிக்‌ கிளம்பியது. அவர்தான்‌ 
இந்திய வரலாற்றில்‌ விடுதலைக்காக தன்னையே மாய்த்துக்‌ 
கொண்ட மனித வெடிகுண்டுத்‌ தியாகியாக வரலாற்று வரிகளை 
நிறைவு செய்த தலித்‌ சமுதாயத்தின்‌ வீரிய விதையான குயிலி என்ற 
பெண்‌ புலி! 


விருப்பாச்சி வந்தடைந்த வீர மறவர்கள்‌, வீராங்கணைகளை 
அன்புடன்‌ வரவேற்ற வேலு நாச்சியார்‌, அவரவர்களின்‌ 
தனிப்பட்ட உடற்கூறி, உள்‌ மனம்‌, திறமைகளை தன்‌ கண்களால்‌ 
அளவெடுத்தார்‌ வேலு நாச்சியார்‌! 


யார்‌ யாருக்கெல்லாம்‌ என்னென்ன திறமைகள்‌ உண்டோ, 
எத்தகைய ஆயுதப்‌ பயிற்சிகளை அவர்கள்‌ பெற விரும்பு 
கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம்‌ அவரவர்‌ விருப்பத்திற்கு ஏற்ப 
பயிற்சி அளிக்கப்பட்டது. 


வீச்சரிவாள்‌ படை, வேல்கம்பு படை, சிலம்பாட்டப்‌ படை, 
கவான்‌ கல்‌ படை, வாள்‌-வேல்‌ வீச்சுப்‌ படை, வளரிப்‌ படை 
போன்ற பயிற்சிகள்‌ விருப்பாச்சி வயல்‌ பரப்பில்‌ தூசு ளெப்பியது 
பயிற்சியின்போது. 


மருது சகோதரர்கள்‌, சிலம்பு வாத்தியார்‌, வெற்றிவேல்‌ 
போன்றோர்‌ அனல்‌ பறக்கும்‌ பயிற்சியைக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. வீரமும்‌, விவேகமும்‌ கலந்த அந்தப்‌ போர்‌ 
பயிற்சியை வேலு நாச்சியார்‌ அவ்வப்போது கண்காணித்துக்‌ 
கொண்டிருந்தார்‌. 


என்றாலும்‌, வேலு நாச்சியார்‌ போர்க்‌ களத்திலேயும்‌ 
பெண்களின்‌ பங்கினை உருவாக்குகின்ற புரட்சிக்‌ கருத்தினை, 
செயல்படுத்துவதிலே நாட்டம்‌ கொண்டார்‌. அந்தப்‌ புரட்சியாளர்‌ 
பெண்‌ புலி வேலு! 


இ 


ஆலம்பட்டு சோ. உள நநாதன்‌ ப்‌ 31 

வீட்டிலே சமைப்பதிலே மட்டுமல்ல, போர்க்களத்திலே சமர்‌ 
செய்வதிலேயும்‌ வல்லவர்கள்‌ என்பதை உலகம்‌ கண்டு வியக்கும்‌ 
வண்ணம்‌ அப்பெண்கள்‌ படை அமைந்திட வேண்டும்‌. அதற்கான 
சரியான தலைமையைத்‌ தேர்வு செய்ய வேண்டும்‌ என்பதிலே தீவிர 
கவனம்‌ செலுத்தினார்‌ வேலு நாச்சியார்‌. 


அநீத$ தலைமைக்கு, முதலில்‌ நாட்டுப்பற்று- நம்பிக்கை- 
வீரம்‌- விவேகம்‌- விடுதலை வேட்கை இருக்க வேண்டும்‌. 

எல்லாவற்றிற்கும்‌ மேலாக அர்ப்பணிப்புக்‌ குணம்‌ வேண்டும்‌. 
அத்தகைய வீராங்கணையை வேலு நாச்சியார்‌ தேடியபோது, 

நேர்கொண்ட பார்வை, நெஞ்சழுத்த மிக்க அஞ்சாமை, கள்ளம்‌ 
கபடமற்ற நம்பிக்கை, தலைமையின்‌ மீது அசைக்க முடியாத 
உயிரோட்டமான பற்று இவற்றையெல்லாம்‌ ஒரு பெண்ணிடம்‌ 
ஒருசேரக்‌ கண்டார்‌ வேலுநாச்சியார்‌. 


அவர்தான்‌ வேலு நாச்சியாரால்‌ உருவாக்கப்பட்ட புரட்சிப்‌ 
பெண்கள்‌ படையான “உடையாள்‌ பெண்கள்‌ படையின்‌” 
தளபதியான குயிலி என்ற வேங்கை! 


குயிலி பிறந்தது மண்குடிசையில்‌! சேரியில்‌! அவள்‌ ஆதிக்க 
சாதியினரால்‌ தீண்டத்தகாதவள்‌ என்று புறக்கணிக்கப்பட்ட 
தாழ்ந்த சாதிப்‌ பெண்‌! என்பதெல்லாம்‌ வேலுநாச்சியாருக்கு நன்கு 
தெரியும்‌. 


குயிலியை மட்டுமல்ல, அங்கே போர்‌ பயிற்சியில்‌ 
ஈடுபட்டுள்ள வீரர்கள்‌- வீராங்கணைகள்‌ அனைவரின்‌ ஜாதகமும்‌ 
வேலுநாச்சியாரின்‌ உள்ளங்கையில்‌ இருந்தது. 


ஆனால்‌ வேலு நாச்சியார்‌ தராசில்‌ சாதி நிற்கவில்லை! 
அரண்மனைவாகிகளின்‌ வாரிசு உரிமையும்‌ நிற்கவில்லை! ஆனால்‌ 
அந்தத்‌ தராசின்‌ முள்ளை தன்‌ பக்கம்‌ சாய்த்துக்‌ கொண்டது 
குயிலியின்‌ நம்பிக்கையும்‌, நாணயமும்தான்‌. அதிலே குயிலுக்கு, 
நிகர்‌ குயிலிதான்‌. 


குயிலி தலைமை தாங்கிய பெண்கள்‌ படைக்கு 'உடையாள்‌ 
பெண்கள்‌ படை” என்று பெயரிட்டார்‌ வேலு நாச்சியார்‌. 


உடையாளும்‌ வேலு நாச்சியாரின்‌ தாயுள்ளமும்‌ 


வேலு நாச்சியாருக்கு குதிரை ஏற்றம்‌ என்பது மிகவும்‌ பிடித்த 
ஒன்று! எந்த நேரத்தில்‌ எந்தக்‌ குதிரையின்‌ மீதேறிப்‌ பாய்ந்து எந்தப்‌ 


ன ட ர. அட ர்‌. 


320 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 
த 


பக்கம்‌ செல்கிறார்‌ என்பது சில நேரம்‌ முத்துவடுக நாதருக்கே 
தெரியாது. அந்த அளவு குதிரை ஏற்றத்தில்‌ பற்றுக்‌ கொண்டவர்‌ 
வேலு நாச்சியார்‌. 


குதிரையின்‌ வேகத்தை முடுக்கி விடுவது, அடர்ந்த காட்டுப்‌ 
பகுதிகளில்‌ வளைந்து நெளிந்து குதிரையைச்‌ செலுத்துவது, 
ஒற்றையடிப்‌ பாதைகளில்‌ குதிரையின்‌ வேகத்தை அதிகப்படுத்தி 
காடுகளில்‌ ஊடுருவிச்‌ செல்வது போன்ற சாகசங்கள்‌ வேலு 
நாச்சியாருக்கு அன்றாடப்‌ பொழுதுபோக்காக இருந்தது. 

அப்படி ஒருநாள்‌ வேலு நாச்சியார்‌, தனக்குப்‌ பிடித்தமானதும்‌ 
நன்கு அறிமுகமானதுமான கொல்லங்குடி காட்டுப்‌ பகுதியில்‌ 
அரியாக்குறிச்சிப்‌ பக்கம்‌ குதிரையைச்‌ செலுத்தினார்‌. குதிரையின்‌ 
குளம்படிச்‌ சத்தம்‌, நிசப்தமான காட்டுப்‌ பகுதியில்‌ இசையாக 
ஒலித்தது. 

அரியாக்குறிச்சி அய்யனார்‌ கோயிலை நெருங்கும்‌ முன்பு 
தூரதில்‌ யாரோ ஒரு பெண்‌ மரத்தில்‌ கட்டப்பட்டு, கண்ணீர்‌ 
வடித்துக்‌ கொண்டிருப்பதை வேலு நாச்சியார்‌ கவனித்தார்‌. 


குதிரையை அவளருகில்‌ நிறுத்தி இறங்கினார்‌ வேலு நாச்சியார்‌! 

கைகால்கள்‌ கட்டப்பட்ட நிலையில்‌ வாயில்‌ துணியையும்‌ 
கட்டி மரத்தில்‌ கட்டப்பட்டிருந்தாள்‌ அந்தப்‌ பெண்‌! 

வேலு நாச்சியாரைக்‌ கண்டவுடன்‌, கண்களைத்‌ துடைப்ப 
தற்குக்‌ கூட முடியாமல்‌ கைகள்‌ கட்டப்பட்டிருந்த நிலையில்‌, 
வாய்விட்டு கதறி அழ முடியாமல்‌ வாயில்‌ துணியாலும்‌ கட்டப்‌ 
பட்டிருந்த நிலையில்‌ வெறும்‌ கண்ணீர்‌ மட்டும்‌ அருவியாய்க்‌ 
கொட்டிக்‌ கொண்டிருந்தது. அந்தக்‌ கண்ணீர்‌ மழையில்‌ அவள்‌ 
அணிந்திருந்த கிழிந்த ஜாக்கெட்டுகூட நனைந்து போயிருந்தது. 

அம்மா! நீ யார்‌? உன்னை இப்படிக்கட்டிப்போட்டது யார்‌? 
என்ன காரணம்‌? என்று கேட்டபடியே அவளது கட்டுக்களை 
அவிழ்த்துக்‌ கொண்டிருந்தார்‌ வேலு நாச்சியார்‌! 


தாயே! நான்‌ அரியாக்குறிச்சி கிராமத்தைச்‌ சேர்ந்தவள்‌! ஏழ்மை 
யான குடும்பத்தில்‌ பிறந்தவள்‌! எனக்குத்‌ திருமணம்‌ நிச்சயிக்கப்‌ 
பட்டுள்ளது. எனது திருமணச்‌ செலவுக்காக, என்‌ தந்தையார்‌ சில 
மாடுகளை வாங்கி வளர்த்து வந்தார்‌. அந்த மாடுகளை மேய்ப்பது 
எனது தினசரி வேலை! காலையிலிருந்து பொழுது சாய்கிற வரை 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ QD 33 
EE, வகை 


இந்தக்‌ காட்டுப்‌ பகுதியில்‌ மாடுகளை மேய்ப்பது எனது வழக்கம்‌. 
இன்றும்‌ அப்படித்தான்‌ மாடுகளை மேய்த்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 


சற்று நேரத்திற்கு முன்பு நாலைந்து பேர்‌ கைகளில்‌ 
அரிவாளுடன்‌ வந்தார்கள்‌. என்னை மிரட்டி, கட்டிப்போட்டு 
விட்டு, எனது மாடுகளை ஓட்டிக்‌ கொண்டு போய்விட்டார்கள்‌. : 


என்‌ தந்தையாருக்கு நான்‌ என்ன பதில்‌ சொல்லப்‌ போகிறேன்‌ 
என்று தெரியவில்லை! இந்த மாடுகளை நம்பி எனக்குத்‌ திருமணம்‌ 
நிச்சயம்‌ செய்துவிட்டார்‌ என்‌ தந்தை! 


நான்‌ என்ன செய்வதென்றே புரியாமல்‌ தவிக்கிறேன்‌ தாயே! 
மாடுகளை ஓட்டிக்‌ கொண்டு போனவர்கள்‌ என்னையும்‌ வெட்டிப்‌ 
போட்டுவிட்டுப்‌ போயிருக்கலாம்‌! தாயே! என்று கதறி அழுதாள்‌ 
அந்தப்‌ பெண்‌! 

சரி! விடு! உன்‌ பெயர்‌ என்ன? என்று கேட்டார்‌ வேலு 
நாச்சியார்‌. 


என்‌ பெயர்‌ 'உடையாள்‌” தாயே என்றாள்‌! 


சரி! போனது போகட்டும்‌! உனது திருமணம்‌ நின்று போய்‌ 
விடும்‌ என்று பயப்பட வேண்டாம்‌. இதோ! என்‌ வலையள்களை 
வைத்துக்‌ கொள்‌ என்று தனது தங்க வளையல்களைக்‌ கழற்றி 
உடையாள்‌ கையில்‌ போட்டார்‌. இந்த வயிரச்‌ சங்கிலியை உன்‌ 
கழுத்தில்‌ மாட்டிக்‌ கொள்‌ என்று சங்கிலியையும்‌ கழற்றி 
உடையாளின்‌ கழுத்தில்‌ மாட்டி விட்டார்‌ வேலு நாச்சியார்‌. 


நீ பத்திரமாக வீடு போய்ச்‌ சேர்‌! இவையெல்லாம்‌ உனது 
கலியாணத்திற்கு நான்‌ கொடுத்த பரிசு! உனது களவாடப்பட்ட 
மாடுகள்‌ உன்‌ வீட்டைத்‌ தேடிவரும்‌! கவலைப்படாதே! 


இதெல்லாம்‌ யார்‌ கொடுத்தது என்று உன்‌ தந்தையார்‌ கேட்டால்‌ 
சிவகங்கைச்‌ சீமையின்‌ மகாராணி வேலு நாச்சியார்‌ கொடுத்தது 
என்று சொல்‌! 

, உனது திருமண நாளை எனக்குச்‌ சொல்லியனுப்பு! நான்‌ ' 
கட்டாயம்‌ வந்து கலந்துகொள்கிறேன்‌/ என்று கூறிவிட்டு, 
உடையாள்‌ தன்‌ கண்களிலிருந்து மறையும்‌ வரை பார்த்துக்‌ 
கொண்டிருந்துவிட்டு புறப்பட்டார்‌ வேலுநாச்சியார்‌. 


குயிலி-3 


ர ரர ரர 


340 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 
EE 

சிவகங்கைச்‌ சீமையின்‌ மகாராணி நேரில்‌ இத்தனை 
உதவிகளையும்‌ செய்த பெருமிதத்தில்‌, அவர்‌ காலில்‌ விழுந்து 
ஆசீர்வாதம்‌ பெற்றுக்‌ கொண்ட உடையாள்‌, திரும்பித்‌ திரும்பிப்‌ 
பார்த்துக்‌ கொண்டே நடந்து சென்றாள்‌! 

காலில்‌ விழும்‌ கலாச்சாரம்‌ சுயமரியாதையற்ற செயல்‌, அதை 
இந்த சிவகங்கை மண்ணில்‌ யாரும்‌ செய்யக்கூடாது என்று உடை 
யாளுக்கு அறிவுரை கூறிய நாச்சியாரின்‌ உயர்ந்த உள்ளத்தையும்‌- 
தாயுள்ளத்தையும்‌ மனதில்‌ நினைத்தபடியே உடையாள்‌ நடந்து 
சென்றாள்‌. 

அதே உடையாள்‌, தன்னைக்‌ காட்டிக்‌ கொடுக்க மறுத்து 
வெள்ளையர்களாலும்‌, துரோகிகளாலும்‌, தன்‌ இன்னுயிரை ஈந்த 
தியாகத்திற்காகத்தான்‌, தன்னுடைய பெண்கள்‌ படைக்கு 
உடையாள்‌ பெண்கள்‌ படை” என்று பெயரிட்டு அதற்குத்‌ தலித்‌ 
குயிலியைத்‌ தளபதியாக்கினார்‌ வேலு நாச்சியார்‌ என்பது 
. வரலாற்றுப்‌ பதிவுகள்‌. 


களம்‌-5 
துரோகத்திற்கு குயிலியின்‌ தீர்ப்பு 


விருப்பாச்சி வயல்‌ வெளியில்‌ போர்ப்‌ பயிற்சி களத்தில்‌ 
கட்டுப்பாடான போர்‌ பயிற்சியும்‌, அணிவகுப்பும்‌ காலை முதல்‌ 
மாலை வரை .நடந்துகொண்டி ருந்தது. ஒவ்வோர்‌ நாள்‌ காலை 
அணிவகுப்பிலும்‌ பயிற்சி முடிந்த மாலை அணிவகுப்பிலும்‌, 
வேலு நாச்சியாரின்‌ உற்சாகமூட்டும்‌ வீர உரை நடைபெறும்‌. 
அவரது உரையில்‌ பிரதான அங்கமாக நாட்டுப்பற்றும்‌, சாதி 
பேதமற்ற மனித நேய வாழ்வு பற்றிய கருத்துக்களே அதிகம்‌ 
இடம்பெறும்‌. 

அன்று போர்ப்‌ பயிற்சி முடிந்ததும்‌, மாலை நேரம்‌ மேற்கே 
ஒழ்வானத்தில்‌ சூரியன்‌ மறைவிற்கு முன்பு, குயிலி அருகில்‌ 
இருந்த ஒரு குளத்தில்‌ குளித்துவிட்டு, தனது ஈரக்‌ கூந்தலை தடவி 
விட்டபடி தனது கூடாரத்தை நோக்கி நடந்து வந்து 
கொண்டிருந்தாள்‌. 


ன ரர ரர்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ப்‌ 35 

அன்று அவளது நடையில்‌ ஒரு மாற்றம்‌ தெரிந்தது. முகத்தில்‌ 
சோகமும்‌ படர்ந்திருந்தது. இதை சிலம்பு வாத்தியார்‌ மறைந்‌ 
திருந்து கவனித்தார்‌. 

போர்ப்‌ பயிற்சி செய்யும்‌ வெளிப்‌ பரப்பை ஒட்டியே, வீரர்கள்‌- 
வீராங்கணைகள்‌ தங்கிடும்‌ கூடாரங்களும்‌ அமைக்கப்பட்டிருந்தன, 
அதனருகிலேயே, அமைச்சர்‌ தாண்டவராயன்‌ பிள்ளை, சிலம்பு 
வாத்தியார்‌ வெற்றிவேல்‌, பெரிய மருது, சின்ன மருது குயிலி 
போன்ற முன்னிலை பயிற்சியாளர்களுடன்‌, தானும்‌, தனது மகள்‌ 
நாச்சியாருடன்‌ தங்கியிருந்தார்‌ வேலு நாச்சியார்‌. 


பயிற்சியின்‌ போது பெண்‌ புலியாய்‌ சீறிப்‌ பாய்ந்து, பல களம்‌ 
கண்ட வேங்கை போலக்‌ காட்சி தரும்‌ குயிலி பயிற்சி முடிந்த 
வுடன்‌ வாடிய முகத்தினளாய்‌, சிந்தனையில்‌ மூழ்கி எதிரில்‌ வரும்‌ 
நபர்கள்‌ கூடத்‌ தெரியாதவளாய்‌ நடந்து வருவாள்‌. இதைப்‌ பல 
முறை கவனித்த வெற்றிவேல்‌ அன்றும்‌ கவனித்தார்‌. ஏதோ ஒரு 
எதிர்பார்ப்புடன்‌. 

சற்று தொலைவில்‌ இருந்த மரத்தின்‌ பகுதியிலிருந்து யாரோ 
கூப்பிடும்‌ குரல்‌ கேட்டது. 


குரல்‌ வந்த திசையை பார்த்தாள்‌ குயிலி! 


தன்னை நோக்கி வருவது வேலு நாச்சியாரின்‌ நம்பிக்கைக்குரிய 
சிலம்பு வாத்தியார்‌! தான்‌ மதித்துப்‌ போற்றி வரும்‌ மரியாதைக்‌ 
குரியவர்‌. 


குயிலி தனது நடையை நிறுத்தி சிலம்பு வாத்தியார்‌ தன்னை 
நெருங்கி வரும்‌ வரை காத்திருந்தார்‌. 


குயிலியின்‌ அருகில்‌ வந்த சிலம்பு வாத்தியார்‌ போர்ப்‌ பயிற்சி 
முடிந்த பின்பும்‌ எல்லோரும்‌ ஆடிப்பாடி சந்தோஷமாக 
இருக்கின்ற போது, நீ மட்டும்‌ சோகம்‌ கலந்த சந்தனையோடேயே* 
இருக்கிறாயே ஏன்‌? என்று கேட்டார்‌. 


அய்யா! உங்களுக்குத்‌ தெரியாதது ஒன்றுமில்லை! நம்முடையை 
மகாராணி வேலு நாச்சியார்‌ தொடர்ந்து பல துன்பங்களையும்‌ 
இழப்புக்களையும்‌ தாங்கிக்‌ கொண்டு வருகிறார்‌. அவர்‌ அனு 
பவித்து வரும்‌ துன்பங்கள்‌ என்னை வெகுவாகப்‌ பாதித்துள்ளது. 


3%ப குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ றி 


அவரது மாமனார்‌ சிவகங்கைச்‌ சீமையின்‌ முதல்‌ மன்னர்‌. 
சசிவர்ண தேவர்‌ பிரான்மலைக்குச்‌ சென்று சாமி தரிசனம்‌ செய்து 
விட்டு வரும்போது எதிரிகளால்‌ வஞ்சகமாகக்‌ கொல்லப்பட்டார்‌. 


அதன்பிறகு அவரது கணவர்‌ சிவகங்கையின்‌ இரண்டாவது 
மன்னர்‌ முத்துவடுக நாதரும்‌ வஞ்சகமாக, காளையார்‌ கோயிலில்‌ 
சாமி தரிசனத்தின்‌ போது கொல்லப்பட்டார்‌. 

இத்தனை துயரங்களையும்‌ தாங்கிக்‌ கொண்டு நமது ராணி 
நாச்சியார்‌ எப்படித்தான்‌ மனதை ஓர்‌ நிலைப்படுத்தி, 
சிவகங்கையை மீட்கும்‌ போராட்டத்தில்‌ நம்மையெல்லாம்‌ 
வழிநடத்துகின்றாரோ? தெரியவில்லை! 

அவரது அன்றாட நடவடிக்கைகளும்‌, இழந்த நாட்டை மீட்க 
அவர்‌ எடுத்துக்கொள்ளும்‌ முயற்சிகளும்‌ எண்ணிப்‌ பார்க்க 
முடியாததாக இருக்கிறது. 

இதற்கெல்லாம்‌ உங்களைப்‌ போன்ற உண்மையுள்ள 
விசுவாசிகளும்‌, வீரர்களும்‌, அறிவாளிகளும்‌ உடனிருப்பதுதான்‌ 
காரணம்‌ என்று நினைக்கிறேன்‌ என்றாள்‌ குயிலி! 

ஆம்‌! என்பதற்கு அடையாளமாகத்‌ தலையசைத்த சிலம்பு 
வாத்தியார்‌ மறுகேள்விக்குத்‌ தயாரானார்‌. 


உன்‌ அம்மாவைப்‌ பார்க்கப்‌ போவாயா? 


நாச்சியார்‌ அனுமதித்தால்‌ போவேன்‌! ஆனால்‌ அம்மாவிற்கு 
மருத்துவம்‌ பார்க்க பணம்‌ மற்ற தேவைகளின்‌ பொறுப்பை ராணி 
வேலு நாச்சியாரே ஏற்றுக்‌ கொண்டுவிட்டார்‌. மருத்துவரையும்‌ 
ராணியே ஏற்பாடு செய்துவிட்டார்‌. 


சரி! உன்‌ பெயர்‌ என்ன? 

என்‌ பெயர்‌ குயிலி! 

நல்ல பெயராக இருக்கறதே! உன்‌ பெற்றோர்‌ வைத்த பெயர்‌ 
தானே! ஆமாம்‌! அவர்கள்‌ வைத்த பெயர்தான்‌! 

நீ படித்திருக்கிறாயா? 

குயிலி ஒரு கணம்‌ சிந்தித்தாள்‌! 

எனது படிப்புக்கும்‌ இவருக்கும்‌ என்ன சம்பந்தம்‌! 


லம்பட்டு சோ. உலகநாதன்‌ 037 
அடடடா உ்நாதன்‌ அ அட பு 


இவ்வளவு அக்கறையோடு இவர்‌ விசாரிக்க ஏதோ காரணம்‌ 
இருக்க வேண்டும்‌. குயிலியின்‌ சிந்தனை செயல்பட ஆரம்பித்தது. 

நான்‌ படிக்கவில்லை அய்யா! என்னைப்‌ படிக்க வைக்கும்‌ 
அளவுக்கு என்‌ பெற்றோருக்கு வசதி இல்லை! நான்‌ பள்ளிக்‌ 
கூடத்திற்குப்‌ போகவில்லை! ஆடு-மாடு மேய்க்கவே நேரமில்லாத 
போது பள்ளிக்கூடம்‌ போக நேரம்‌ ஏது அய்யா! 


அப்படியானால்‌ உனக்கு எழுதப்‌ படிக்கத்‌ தெரியாது! அப்படித்‌ 
தானே! ஆமாம்‌ அய்யா! உன்‌ ஊர்‌ பெயர்‌? பாசாங்கரை என்ற 
கிராமம்‌. பெருமூச்சு விட்ட சிலம்பு வாத்தியார்‌, உன்‌ அம்மாவைப்‌ 
பார்க்கப்‌ போகும்‌ போது சிவகங்கைப்‌ பக்கம்‌ போவாய்‌ அல்லவா! 
தேவைப்பட்டால்‌ போவேன்‌. 


நீ வேலு மீது இவ்வளவு பற்றும்‌ பாசமும்‌ வைத்திருக்கிறாயே/ 
அவரது துன்பங்கள்‌ உன்னையும்‌ துன்பித்துக்‌ கொண்டிருக்‌ 
கின்றதே! நீ வேலுவுக்கு உறவுக்காரியா ? 

இல்லை அய்யா! 

அப்படியானால்‌ நீ என்ன சாதி? 

திடுக்கிட்டாள்‌ குயிலி! 


எனது சாதி பற்றி வேலு நாச்சியாருக்கு நன்கு தெரியும்‌. 
அவர்கூட இதுவரை அதுபற்றி என்னிடம்‌ கேட்டதில்லை. 


ஆனால்‌ இந்த வாத்தியார்‌ திடீரென சில கேள்வியைக்‌ 
கேட்கிறாரே! இதற்கு ஏதோ உள்‌ நோக்கம்‌ இருக்க வேண்டும்‌ 
என்று யூகித்த குயிலி, எந்தத்‌ தயக்கமும்‌ இன்றி நான்‌ தாழ்த்தப்‌ 
பட்ட சாதியைச்‌ சேர்ந்தவள்‌! என்று கணீரென்று பதில்‌ கூறினாள்‌. 

சேரியில்‌ பிறந்தவள்‌/ தீண்டக்‌ கூடாது என்று உங்களைப்‌ 
போன்றோரால்‌ ஒதுக்கி வைக்கப்பட்ட சாதியில்‌ பிறந்தவள்‌! என்று , 
அடுக்கிக்கொண்டே போனாள்‌ ஆவேசக்‌ குரலில்‌! 

குயிலியின்‌ பதிலால்‌ அதிர்ச்சியடையவில்லை வெற்றிவேல்‌ 
வாத்தியார்‌. ஏனென்றால்‌ குயிலியைப்‌ பற்றிய விவரங்களை நன்கு 
விசாரித்து வைத்திருந்தார்‌ அவர்‌! 


அவள்‌ தாழ்ந்த சாதிக்காரி! நாம்‌ கொடுக்கும்‌ வேலையை கச்சித 
மாகச்‌ செய்து முடிப்பாள்‌! அவளை நம்பலாம்‌. இயற்கையாகவே 
அந்த சாதிக்காரர்களுக்கு தாழ்வு மனப்பான்மையும்‌, கட்டளைக்‌ 


8ப யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெர்‌ 


குக்‌ கழ்ப்படிகின்ற குணமும்‌ உண்டு! அது மரபு வழிக்குணம்‌. 
இதில்‌ குயிலி மட்டும்‌ என்ன விதிவிலக்கா! என்று மனதைத்‌ 
தேற்றிக்கொண்ட சிலம்பு வாத்தியார்‌, 


குயிலி, நீ உன்‌ அம்மாவைப்‌ பார்க்கப்‌ போகும்போது, 
சிவகங்கை அரண்மனைக்கு வடக்குப்பக்கத்தில்‌ தனியாக ஒரு வீடு 
இருக்கிறது! அதில்‌ மல்லாரி ராயன்‌ என்பவர்‌ வசிக்கிறார்‌. 
அவரிடம்‌ யாருக்கும்‌ தெரியாமல்‌ ரகசியமாக இந்தக்‌ கடிதத்தைக்‌ 
கொடுத்துவிடு! அவர்‌ கையிலேயே கொடுக்க வேண்டும்‌. அவர்‌ 
இல்லாவிட்டாலும்‌ அவர்‌ வரும்‌ வரை காத்திருந்து அவரிடம்‌ 
கொடுத்துவிட்டு வா! என்று கட்டளையும்‌, கனிவும்‌ கலந்த 
குரலில்‌ ஆணையிட்டார்‌ வெற்றிவேல்‌ வாத்தியார்‌! 


குயிலி, நான்‌ உன்னை நம்புகின்றேன்‌! நீ படிக்கவில்லை 
என்பது உண்மைதானே! என்றார்‌, சிலம்பு வாத்தியார்‌. 
இக்கடிதத்தை வேறு யாரிடமும்‌ கொடுத்துப்‌ படித்துப்‌ பார்க்கவும்‌ 
கூடாது சரிதானே! என்றார்‌. 

சிலம்பு வாத்தியாரின்‌ பதட்டமும்‌, ஒரே வார்த்தையை திரும்பத்‌ 
திரும்ப அவர்‌ உச்சரித்ததையும்‌ கவனித்த குயிலுக்கு இக்கடிதத்தில்‌ 
ஏதோ ஒரு ரசெமய்‌ ஒளிந்திருப்பதை யூகிக்க முடிந்தது. 

ஏற்கனவே தன்‌ சாதி தெரிந்திருந்தும்‌, நான்‌ தாழ்த்தப்பட்ட 
சாதிக்காரிதானா என்பதை அவர்‌ உறுதிப்படுத்திக்கொள்ள அவர்‌ 
எடுத்துக்கொண்ட முயற்சியையும்‌ பல யூகங்களை உருவாக்கியது 
குயிலிக்கு! 


ஏனெனில்‌ தாழ்த்தப்பட்ட சாதிக்காரர்கள்‌, ராஜ ரகசியங்களை 
வெளியிடமாட்டார்கள்‌. நல்ல விசுவாசிகளாக இருப்பார்கள்‌! 
எஜமான விசுவாசம்‌ அவர்களுக்கு இயற்கை வழி வந்தது. 
நம்பிக்கைத்‌ துரோகம்‌ என்பது அவர்களின்‌ மரபணு ஏற்காத 
ஒன்று. இவற்றையெல்லாம்‌ தவறாகப்‌ புரிந்துகொண்ட வெற்றி 
வேல்‌ வாத்தியார்‌ தம்மை எதற்கோ பயன்படுத்தப்‌ பார்க்கின்றார்‌ 
என்று குயிலியின்‌ உள்ளுணர்வு மட்டும்‌ உறுத்திக்‌ கொண்டே 
இருந்தது. 

வெற்றிவேல்‌ கொடுத்த கடிதச்‌ சுருளை கை நீட்டி வாங்கிய 
போது குயிலியின்‌ கைகள்‌ நடுங்கியது என்றாலும்‌ வாங்கி தன்‌ 
இடுப்பில்‌ சொருகிக்‌ கொண்டாள்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 0 39 
தான்‌ சிலம்பு வாத்தியாரிடம்‌ படிக்கத்‌ தெரியாது என்று 
சொன்னதும்‌ ஒருவகையில்‌ நல்லதாத்தான்‌ போச்சு! 


கடிதச்‌ சுருளை வாங்கிக்‌ கொண்ட குயிலி தனது கூடாரத்தை 
நோக்கி வேகமாக நடந்தாள்‌. 


சிலம்பு வாத்தியார்‌ குயிலியைச்‌ சந்தித்தது, அவர்கள்‌ இருவரும்‌ 
ஏதோ பேசிக்‌ கொண்டது, குயிலியின்‌ கையில்‌ வாத்தியார்‌ கடிதச்‌ 
சுருள்‌ ஒன்றைக்‌ கொடுத்தது, கொடுக்கும்போது அவர்‌ சுற்றும்‌ 
முற்றும்‌ பார்த்தது, அவரிடமிருந்து குயிலி விடைபெற்று 
வேகமாக நடந்து சென்றது வரை வேலு நாச்சியாரின்‌ பார்வையி 
லிருந்து தப்பவில்லை! 


ஆனால்‌ சிலம்பு வாத்தியார்‌. கொடுத்தது கடிதமா? ரூபாயா? 
ரூபாயாக இருந்தால்‌ எதற்காகக்‌ கொடுக்க வேண்டும்‌! இந்த 
இருவரின்‌ உரையாடலின்‌ மர்மம்‌ என்ன? என்பன போன்ற 
வினாக்கள்‌ வேலுநாச்சியாரின்‌ சிந்தனையில்‌ மாறி மாறி உதித்தது. 


குயிலி நல்லவள்‌- நம்பிக்கையானவள்‌! அவளிடம்‌ ஒப்படைத்‌ 
துள்ள பொறுப்பும்‌ மிகவும்‌ முக்கியமான தளபதி பொறுப்பு! 


குயிலியின்‌ மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு சோதனை காலம்‌ 
ஏற்பட்டுள்ளது. நம்‌ மீது உண்மையிலேயே விசுவாசமிக்கவள்தான்‌ 
என்றால்‌, வாத்தியாருடன்‌ நடந்த உரையாடலை நம்மிடம்‌ 
தெரிவிக்காமல்‌ இருக்க மாட்டாள்‌! 


பொறுத்திருந்து பார்ப்போம்‌ என்று வேலு நாச்சியார்‌ 
காத்திருந்தார்‌. 


சிலம்பு வாத்தியார்‌ நடந்து கொண்ட முறை, அவர்‌ தயங்கித்‌ 
தயங்கிப்‌ பேசிய விதம்‌, கொடுத்த கடிதம்‌, அவர்‌ என்னை நீ என்ன 
சாதி என்று கேட்டது, படிக்கத்‌ தெரியுமா என்று விசாரித்தது 
குயிலிக்கு சிலம்பு வாத்தியார்‌ மீது சந்தேகத்தை அதிகரித்தது. , 

குயிலிக்குத்‌ தூக்கம்‌ வரவில்லை! படுக்கையில்‌ படுத்துப்‌ 
புரண்டாளே தவிர நிம்மதி ஏற்படவில்லை/ 


எல்லோரும்‌ தூங்கி விட்டார்கள்‌ என்பது அரவம்‌ அடங்கியதி 
லிருந்து ஊர்ஜிதப்படுத்திக்‌ கொண்டாள்‌ குயிலி/ 

படுக்கையிலிருந்து எழுந்தாள்‌! சிம்னி விளக்கை ஏற்றினாள்‌! 
வாத்தியார்‌ கொடுத்த சுருளைப்‌ பிரித்துப்‌ படித்துப்‌ பார்த்தாள்‌! 


A 


400 யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெர்‌ 
குயிலியின்‌ சந்தேகம்‌ உறுதியானது. 


அவள்‌ உடம்பு சூடேறியது. ரத்தம்‌ கொதித்தது. கண்கள்‌ 
குளமானாலும்‌ சிவந்த கண்களிலிருந்து சூடான கண்ணீரே 
வெந்நீராய்‌ சுரந்தது. 

கடிதத்தைக்‌ கசக்கிக்‌ கிழித்து தீயில்‌ போட்டுவிடத்‌ தோணியது. 
ஆனால்‌ குயிலி சுதாரித்துக்‌ கொண்டாள்‌. கடிதத்தை தீயில்‌ 
போட்டுவிட்டால்‌ சாட்சி இல்லாமல்‌ போய்விடும்‌. 


மீண்டும்‌ படித்தாள்‌ குயிலி! 


அதில்‌, “மகா கணம்‌ பொருந்திய மல்லாரி ராயனுக்கு, உன்‌ 
நண்பன்‌ சிலம்பு வாத்தியார்‌ எழுதிக்‌ கொண்டது. எனக்கும்‌, 
உனக்குமிடையே உள்ள ரகசியத்‌ தொடர்பு, நம்முடைய 
திட்டங்கள்‌ எல்லாமே எப்படியோ ராணிக்கு தெரிந்துவிட்டது. 
இப்போதெல்லாம்‌ வேலுநாச்சியார்‌ என்னைச்‌ சந்தேகக்‌ கண்ணோ 
டேயே பார்க்கின்றார்‌. 


நாம்‌ ஆர்க்காட்டு நவாப்புடனும்‌, புதுக்கோட்டை 
மன்னருடனும்‌ கொண்டுள்ள ரகசிய உறவு பற்றிக்‌ கூட வேலு 
நாச்சியாருக்குத்‌ தெரிந்திருக்குமோ என்று சந்தேகப்படுகின்றேன்‌. 


இனிமேல்‌ என்‌ மேல்‌ கண்காணிப்பு பலப்படுத்தப்படும்‌. 
அதனால்‌ என்‌ உயிருக்குக்கூட ஆபத்து நேரிடலாம்‌. 


எனவே சிறிது காலத்திற்கு எவரும்‌ என்னுடன்‌ எந்தத்‌ 
தொடர்பும்‌ வைத்துக்கொள்ள வேண்டாம்‌.- நம்முடைய ஆட்கள்‌ 
எல்லோரிடமும்‌ இதைச்‌ சொல்லிவிடு! 


சிவகங்கை வெற்றி விழாவிற்கு வந்த கவர்னர்‌ துறை பேசிய 
பேச்சு, என்னை நேரடியாகவே காட்டிக்‌ கொடுத்துவிட்டது. 
வேலுநாச்சியாரைத்‌ தப்பவிட்டுவிட்டு என்ன வெற்றி விழாக்‌ 
கொண்டாடுகிறீர்கள்‌. வேலு நாச்சி உயிருடன்‌ உள்ளவரை நாம்‌ 
நிம்மதியாக ஆட்சி செய்ய .முடியாது. 

நீங்கள்‌ எல்லாம்‌ வெற்றிவேல்‌ வாத்தியைத்தானே நம்பி 
இருக்கிறீர்கள்‌! அவனிடமிருந்து உங்களுக்குச்‌ சரியான தகவல்‌ 
கிடைக்கவில்லையா” 

இப்படி கவர்னர்‌ துறை பேசியதும்‌ வேலு நாச்சியாருக்கு 
தெரிந்துவிட்டது. இதனால்‌ என்‌ மீதுள்ள சந்தேகம்‌ அதிகரித்து 
விட்டது. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ப 41 


எனவே நம்முடைய உறவை சிறிது காலத்திற்கு ஓத்திப்‌ 
போடுவோம்‌. இப்படிக்கு -வெற்றிவேல்‌. 


இதுதான்‌ குயிலியின்‌ கையில்‌ கொடுத்த காகிதச்‌ சுருளில்‌ கண்ட 
வாசகங்களாகும்‌. 


குயிலிக்கு ரத்தம்‌ கொதிக்க, நரம்புகள்‌ முருக்கேற்ற கொலை 
வெறியைத்‌ தூண்ட இந்தக்‌ கடித வாசகங்களே காரணம்‌. 


இந்தத்‌ துரோகியையா, இராமநாதபுரம்‌ ராஜா செல்லமுத்து 
சேதுபதி தன்‌ மகளின்‌ திருமணச்‌ சீதனத்தோடு சிவகங்கைச்‌ 
சீமைக்கு அனுப்பி வைத்தார்‌ என்று குயிலி தனக்குள்ளே 
ஆவேசமாகச்‌ சொல்லிக்‌ கொண்டாள்‌. 


இராமநாதபுரம்‌ அரண்மனை ராமலிங்க விலாசின்‌ செல்லப்‌ 
பிள்ளையாகவும்‌, வேலு நாச்சியாருக்கு சிலம்பு ஆசிரியராகவும்‌ 
பணியாற்றி இதுவரையும்‌ நம்பிக்கையுடன்‌ உள்ள இவருக்கா 
இத்தகைய துரோகப்‌ புத்தி! 

இப்படியெல்லாம்‌ குயிலியின்‌ மனச்சாட்சி பேசியது. 
என்றாலும்‌, தான்‌ தலைவியாக ஏற்றுக்‌ கொண்ட, சிவகங்கைச்‌ 
சீமையின்‌ அரியாசனத்தை அலங்கரிக்கும்‌ மகாராணியாகக்‌ கனவு 
கொண்டுள்ள நாச்சியார்‌ இப்படி ஒரு துரோகியைத்‌ தொடர்ந்து 
நம்பிக்‌ கொண்டிருப்பது, நாச்சியாரின்‌ உயிருக்கே ஆபத்து 
ஏற்படலாம்‌. அதற்கு முன்பு நாம்‌ எடுத்த முடிவிலிருந்து 
பின்வாங்கக்‌ கூடாது! உறுதி பூண்டாள்‌ குயிலி! 

தனது கூடாரத்திலிருந்து ஒரு கூர்மையான கத்தியை கையில்‌ 
எடுத்துக்‌ கொண்டு, சினம்‌ கொண்ட வேங்கையாய்‌ புறப்பட்டாள்‌ 
குயிலி! 

வெற்றிவேல்‌ வாத்தியாரின்‌ குடிலில்‌ மட்டும்‌ சிம்னி விளக்கு 
எரிந்து கொண்டிருந்தது. அவரும்‌ தூக்கம்‌ பிடிக்காமல்‌ புரண்டு 
கொண்டிருந்தார்‌. அதற்குக்‌ காரணம்‌, குயிலியிடம்‌ அவர்‌ கொடுத்த ்‌ 
கடிதம்‌ பிறர்‌ யாருக்கும்‌ தெரிந்துவிடுமோ! அல்லது குயிலியே 
அக்கடிதத்தை யாரிடமாவது கொடுத்துப்‌ படிக்கச்‌ சொல்லி 
விடுவாளோ! என்று குற்றமுள்ள நெஞ்சம்‌ குறுகுறுத்துக்‌ 
கொண்டே இருந்ததுதான்‌. 

குயிலியின்‌ வருகை வெற்றிவேலுவிற்கு அதிர்ச்சியைத்‌ தந்தது. 
என்ன குயிலி இந்த நேரத்தில்‌! வா! என்றார்‌ வாத்தியார்‌. 


ர ரர ரர 


420 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 
குயிலியின்‌ கத்திதான்‌ அதற்குப்‌ பதில்‌ கூறியதே தவிர, குயிலி 
பேசவில்லை! 


வாத்தியாரின்‌ மரண ஓலம்‌ பக்கத்துக்‌ குடில்களுக்குக்‌ கேட்டது. 

வேலு நாச்சியாரும்‌, அமைச்சர்‌ தாண்டவராயன்‌ பிள்ளையும்‌ 
மற்ற போர்‌ வீரர்களும்‌ ஓடி வந்து பார்த்தார்கள்‌. 

குயிலி தலைவிரிகோலமாக ரத்தம்‌ தோய்ந்த கத்தி வலது 
கையிலும்‌, வாத்தியார்‌ கொடுத்த கடிதம்‌ இடது கையிலுமாக 
நின்று கொண்டிருந்தாள்‌. 

சிலம்பு வாத்தியார்‌ வெற்றிவேல்‌ ரத்தச்‌ சேற்றில்‌ பிணமாகக்‌ 
கிடந்தார்‌. 

அமைச்சர்‌ தாண்டவராயன்‌ பிள்ளை குயிலியின்‌ கையிலிருந்த 
கடிதத்தைப்‌ பறித்துப்‌ பிரித்துப்‌ பார்த்தார்‌. வெற்றிவேலின்‌ 
கையெழுத்துதான்‌. 


உறைந்து போய்‌ நின்ற வேலு நாச்சியார்‌, கண்‌ அசைவால்‌ அக்‌ 
கடிதத்தைப்‌ படிக்கச்‌ சொன்னார்‌ தாண்டவராயன்‌ பிள்ளையிடம்‌! 


அமைச்சர்‌ அத்துரோகக்‌ . கடிதத்தைப்‌ படித்துப்‌ பலரும்‌ 
அறியும்படி கூறினார்‌! 

நாச்சியாரே! என்னை மன்னித்து விடுங்கள்‌! இக்கடிதத்தைப்‌ 
படித்துப்‌ பார்த்தவுடன்‌, இந்த முடிவை எடுப்பதைத்‌ தவிர எனக்கு 
வேறொன்றும்‌ தோன்றவில்லை! என்று கதறினாள்‌ குயிலி! 
கால்களைக்‌ கட்டிக்கொண்டு! 


கோபக்‌ கனல்‌ தெரிக்க அதட்டலுடன்‌, எழுந்திரு குயிலி 
என்றார்‌ வேலு நாச்சியார்‌. அடுத்தவர்‌ கால்களைப்‌ 
பிடிப்பதற்காகவா நாம்‌ போராடிக்‌ கொண்டிருக்கின்றோம்‌. ஒரு 
துரோகிக்கு கொடுக்கின்ற தண்டனையைத்தானே நீ கொடுத்‌ 
திருக்கின்றாய்‌ என்று குயிலுக்கு ஆறுதல்‌ கூறிய வேலுநாச்சியார்‌ 
அமைச்சர்‌ பக்கம்‌ திரும்பி, 


அமைச்சரே! எனக்கு காலமெல்லாம்‌ ஆசானாக விளங்கிய 
வெற்றிவேல்‌ வாத்தியாரின்‌ செயல்பாடுகளை நான்‌ கவனித்துக்‌ 
கொண்டுதான்‌ இருந்தேன்‌. அந்தச்‌ சந்தேகத்தையும்‌, உறுதி செய்து 
அதற்கான தண்டனையையும்‌ நமது குயிலி கொடுத்து முடித்து 
விட்டாள்‌. 


லம்பட்டு சோ. உலகநாதன்‌ ப) 43 
டட லலி்கின்‌ அகக்கவிதை அஅஅஅைட 


நானே தங்களிடம்‌, அவரது நடவடிக்கைகள்‌ பற்றிக்‌ கலந்து 
பேசி அவருக்கொரு முடிவு செய்ய எண்ணியிருந்தேன்‌. அதற்குள்‌ 
நமது குயிலி முந்திக்‌ கொண்டு விட்டாள்‌. 

இன்று அவர்‌ குயிலியைச்‌ சந்தித்ததையும்‌ அவளுடன்‌ நீண்ட 
நேரம்‌ பேசியதையும்‌ நான்‌ அவர்களுக்குத்‌ தெரியாமலேயே 
கவனித்துக்‌ கொண்டுதானிருந்தேன்‌. 


440 யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெ ற்றி 
ETD 


அவர்‌ குயிலியிடம்‌ கொடுத்த கடிதம்‌ பற்றி குயிலி என்னிடம்‌ 
சொல்லுவாள்‌ என்றும்‌ எதிர்பார்த்தேன்‌. ஆனால்‌ சொல்லவில்லை! 
செய்கையில்‌ காட்டிவிட்டாள்‌. 


குயிலி மட்டும்‌ இந்த முடிவை விரைந்து எடுக்காதிருந்தால்‌ 
நம்முடைய ரகசியத்‌ திட்டங்கள்‌ அனைத்தும்‌ எதிரிகளைச்‌ 
சென்றடைந்திருக்கும்‌. நம்‌ முயற்சிகள்‌ வீணாகி எதிரிகளால்‌ 
முறியடிக்கப்பட்டிருக்கும்‌. 

வெற்றிவேலைக்‌ கொலை செய்வதன்‌ மூலம்‌ நம்‌ வெற்றியின்‌ 
முதல்‌ படிக்கல்லை குயிலி நாட்டிவிட்டாள்‌. துரோகிகளால்‌ என்‌ 
உயிருக்கு ஏற்பட இருந்த ஆபத்தையும்‌ குயிலி தடுத்துவிட்டாள்‌. 
குயிலியின்‌ இந்தத்‌ துணிச்சல்‌ மிக்க செயலை எப்படிப்‌ 
பாராட்டினாலும்‌ தகும்‌ என்று கூறியபடி குயிலியைத்‌ தட்டிக்‌ 
கொடுத்தார்‌ வேலு நாச்சியார்‌. 


இனிமேல்‌, குயிலியின்‌ உயிருக்குக்கூட ஆபத்து நேரிடலாம்‌. 
அவள்‌ தனியாக இருக்க வேண்டாம்‌. என்னோடேயே தங்கி இருக்‌ 
கட்டும்‌ என்று தன்னுடன்‌ அழைத்துச்‌ சென்றாள்‌ வேலு நாச்சியார்‌. 


களம்‌-6 
சிவகங்கையில்‌ சாதிக்‌ கலவரம்‌ 


குயிலி, சிலம்பு வாத்தியார்‌ வெற்றிவேலைக்‌ கொலை செய்த 
செய்தி, காட்டுத்‌ த போல சிவகங்கைக்குப்‌ பரவியது. சிலம்பு 
வாத்தியாரை ரகசிய ஒற்றராகப்‌ பயன்படுத்தி, வேலு நாச்சியாரின்‌ 
திட்டங்களை அவ்வப்போது அறிந்து வந்த ஆங்கிலேயருக்கு 
இச்செய்தி பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. 

வெள்ளையர்களின்‌ கைக்கூலிகள்‌, இச்சம்பவத்திற்குப்‌ பதிலடி. 
கொடுக்கத்‌ தீர்மானித்தார்கள்‌. தங்களின்‌ ராஜ விசுவாசத்தைக்‌ 
காட்டிக்கொள்ள, வெற்றிவேல்‌ கொலையைக்‌ காரணமாக 
ஆக்கினார்கள்‌. 

எளிதில்‌ தீப்பற்றிக்‌ கொள்ளக்கூடிய சாதிப்‌ பிரச்சனையாக்கி 
சாதிக்கலவரத்தை உண்டாக்கினால்‌, வேறு நாச்சியாருக்கு எதிராக 
தலித்துகளைத்‌ தவிர மற்ற சமுதாயங்களை ஒன்றிணைக்க முடியும்‌ 
என்று எண்ணினான்‌ மல்லாரி ராயன்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ Q 45 
TTT 


தண்டோரா 


மல்லாரி ராயனின்‌ ஏற்பாட்டில்‌ சிவகங்கை மட்டுமல்லாது 
பக்கத்து கிராமங்களிலும்‌ சாதித்‌ த தண்டோரா மூலம்‌ மூட்டப்‌ 
பட்டது. அந்தத்‌ தண்டோராவும்‌ தலித்துக்கள்‌ வாழும்‌ பகுதியைத்‌ 
தவிர்த்தது. 

ராஜவிசுவாசிகளே! 


உங்களுக்கெல்லாம்‌ முக்கிய அறிவிப்பு! நீங்கள்‌ எல்லாம்‌ 
உடனடியாக அரண்மனைத்‌ திடலை நோக்கித்‌ திரண்டு வாருங்கள்‌. 
இது. நவாபின்‌ ஆணை அங்கே வந்து காரணத்தைத்‌ தெரிந்து 
கொள்ளுங்கள்‌. 

இந்த அறிவிப்பைக்‌ கேட்டவர்கள்‌, கேட்காதவர்களுக்கும்‌ 
சொல்லிக்‌ கூட்டி வரவேண்டும்‌. இதில்‌ நம்முடைய மானப்‌ 
பிரச்சினை அடங்கியுள்ளது. விவரங்களை அங்கே வந்து 
தெரிந்துகொள்ளுங்கள்‌ என்றான்‌ மல்லாரி ராயன்‌. 

இந்த அறிவிப்பைக்‌ கேட்டவுடன்‌, மக்கள்‌ அரண்மனைத்‌ 
திடலை நோக்கித்‌ திரண்டனர்‌. அனைவருடைய கண்களும்‌ 
நவாபின்‌ வருகையை எதிர்நோக்கியிருந்தன. ஆனால்‌ அவர்கள்‌ 
எதிர்பார்த்த நவாபு வரவில்லை! 


திரண்டிருந்த மக்கள்‌ கூட்டத்தில்‌ மல்லாரி ராயனே 
பேசுகின்றான்‌. மகா ஜனங்களே! மேல்குடி கனவான்களே! 
அதிகாரம்‌ செய்வதற்கென்றே கடவுளால்‌ படைக்கப்பட்ட உயர்‌ 
குலத்தோரே! நம்முடைய கெளரவத்திற்கும்‌, ஆளுமைக்கும்‌ 
வேலு நாச்சியார்‌ என்ற விதவையால்‌ ஆபத்து ஏற்பட்டுள்ளது. 

நம்மிடம்‌ பரம்பரை பரம்பரையாக அடிமைப்பட்டுக்‌ கிடக்‌ 
கின்ற தாழ்த்தப்பட்ட சாதிக்‌ காரி குயிலி என்பவள்‌, நம்மிடம்‌ 
பணிவிடை செய்து அதன்‌ கூலியைக்‌ கேட்டுப்‌ பெற்றுப்‌ பிழைப்பு 


நடத்தும்‌ அடிமை சாதியில்‌ பிறந்த குயிலி என்பவள்‌, நம்மைக்‌ ” 


கண்டாலே நாலு காததூரம்‌ ஓடும்‌ தீண்டப்படாத சாதி சேரிக்காரி 
குயிலி என்பவள்‌ நம்முடைய மேல்‌ குலத்தவரான சிலம்பு 
வாத்தியார்‌ வெற்றிவேலை சிலம்பு வீச்சில்‌ வல்லவரான வீர 
மறவரை கொலை செய்திருக்கிறாள்‌ என்கின்ற செய்தி உங்களுக்‌ 
கெல்லாம்‌ தெரிந்திருக்கும்‌. 


ச்‌ 


A 


460 யிலியின்‌ தியாகத்தில்‌ வே 
தெரியாது! தெரியாது! என்ற குரல்‌ கூட்டத்திலிருந்து எழுந்தது! 


மல்லாரிராயன்‌ மேலும்‌ உற்சாகமடைந்தான்‌. 


ஈச்சியாரின்‌ வெற்றி 


உயர்குல மாவீரர்களே! உங்களுக்கெல்லாம்‌ ரத்தம்‌ கொதிக்க 
வில்லையா? கைகட்டி நிற்க வேண்டியவர்‌, கத்தியைத்‌ தூக்கிட 
அனுமதிக்கலாமா? 


இதற்கெல்லாம்‌ யார்‌ காரணம்‌ என்று நினைக்கிறீர்கள்‌ 9 
ஆட்சியை இழந்த வேலுவைத்‌ தவிர யாராக இருக்க முடியும்‌? 
அடிமை சாதிக்காரிக்கு இந்தத்‌ தைரியத்தை யார்‌ கொடுத்தது. 
அவளுக்கு தன்‌ சிலம்பு ஆசானை, மேல்குல்த்தவனை கொலை 
செய்த்‌ குயிலிக்கு தண்டனை கொடுக்காமல்‌, தன்னுடனேயே 
கூட்டிச்‌ சென்று, அவளுக்குப்‌ பாதுகாப்பும்‌ கொடுக்கிறாள்‌ வேலு 
நாச்சியார்‌. அத்தகைய சமுதாயத்‌ துரோகியை மீண்டும்‌ அரியணை 
ஏறிட அனுமதிக்கலாமா? கயமை கண்ணை மறைத்தது மல்லரி 
ராயனுக்கு! இன்றே புறப்படுங்கள்‌! சேரிகளை தீக்கிரையாக்குங்கள்‌ 
என்று ஆவேசமாகக்‌ கோஷமிட்டான்‌ மல்லாரி ராயன்‌. 


இந்தத்‌ தூண்டுதலின்‌ மூலம்‌ ஒரே கல்லில்‌ இரண்டு மாங்காய்‌ 
அடித்தான்‌ ராஜதுரோகியான மல்லாரி ராயன்‌. 


இதனால்‌ சகோதரர்களாக வாழ்ந்த சாதிகளிடையே சண்டை 
மூண்டது. சாதிக்கலவரம்‌ உச்சத்தை அடைந்தது. பல கிராமங்‌ 
களில்‌ சேரிகள்‌ தீக்கிரையாக்கப்பட்டன. பல தாழ்த்தப்பட்ட 
மக்கள்‌ ஆண்‌-பெண்‌ குழந்தைகள்‌ உட்பட கொல்லப்பட்டார்கள்‌. 

மல்லாரிராயனின்‌ இந்த நயவஞ்சகச்‌ சூழ்ச்சியால்‌ பல அப்பாவி 
மக்கள்‌ கொல்லப்படுகின்ற செய்தி வேலு நாச்சியாருக்கு 
எட்டியது. 

உடனடியாக மருது சகோதரர்களை அழைத்தார்‌. ஆலோசனை 
கலந்தார்‌. மல்லாரி ராயனின்‌ தேசத்‌ துரோகம்‌ எந்த அளவிற்கு 
எல்லை மீறிப்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய 
ஆட்கள்‌ மூலம்‌ தெளிவுபடுத்தி, நடைபெற்றுக்‌ கொண்டிருக்கின்ற 
சாதிக்‌ கலவரத்தை அடக்கெ ஏற்பாடு செய்யுங்கள்‌ என்று 
ஆணையிட்டார்‌ வேலு நாச்சியார்‌. 

சிவகங்கைச்‌ சீமையில்‌ துரோகிகளால்‌ சாதி வெறி தூண்டப்‌ 
பட்டு வருகின்றது. இது நமது நாட்டின்‌ சமூகங்களுக்கிடையே 
யான ஒன்றுமையைச்‌ சீர்குலைத்துவிடும்‌. சகோதரத்துவத்தை 
அழித்துவிடும்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ப 47 

இன்று சாதியைத்‌ துணைக்கழைத்து சிவகங்கைச்‌ சீமையில்‌ 
அராஜகம்‌ செய்பவர்களின்‌ முகவிலாசத்தை நாம்‌ தெரிந்துகொள்ள 
வேண்டும்‌. 


என்‌ கணவரை, இந்த நாட்டின்‌ மன்னரை காளையார்கோவிலில்‌ 
வஞ்சமாகச்‌ சுட்டுக்‌ கொன்றவன்‌ ஒரு ஆங்கிலேயன்‌. அவன்‌ 
என்ன நம்‌ மண்ணில்‌ பிறந்தவனா? அல்லது நம்‌ சாதிக்காரனா?' 
இல்லையே! அவன்‌ நம்‌ மன்னரைக்‌ கொன்றபோது இன்று 
சாதியைச்‌ சொல்லி கலகம்‌ செய்கின்றவர்கள்‌ அன்று எங்கே 
போனார்கள்‌? சாதிதான்‌ அவர்களுக்குக்‌ குறிக்கோள்‌ என்றால்‌, 
அன்று முத்துவடுகநாத தேவரைக்‌ கொன்றபோது இவர்கள்‌ 
வெள்ளையர்களை அல்லவா கொன்றிருக்க வேண்டும்‌. 
அவர்களுக்கு எதிராக அல்லவா கலகம்‌ செய்திருக்க வேண்டும்‌! 


சாதியின்‌ பெயரால்‌ துரோகிகள்‌ நடத்தும்‌ கலகமே, கொள்ளை 
யர்களின்‌ ஆட்சியைக்‌ காப்பாற்றத்தானே! 


இந்த சாதி வெறியர்களின்‌ செயல்‌ சுயநலமிக்கது. எல்லா 
சாதியிலும்‌ நல்லவர்களுமுண்டு! கெட்டவர்களுமுண்டு ! 


மனித வர்க்கத்தை சாதியின்‌ பெயரால்‌ அழித்துவிட்டு, உயர்‌ 
சாதி என்ற பெயரை மட்டும்‌ வைத்துக்‌ கொண்டு என்ன செய்வது. 
சாதியை அடைகாப்பது நச்சுப்‌ பாம்புகளையே பொறித்தெடுக்கும்‌. 
எனது எந்தச்‌ செயலும்‌ சாதியை முன்னிருத்தி நடந்ததல்ல! 
இனிமேலும்‌ நடக்காது. என்‌ உயர்‌ உள்ளவரை இந்த மண்ணில்‌ 
சாதியின்‌ பெயரால்‌ ஒரு சொட்டு ரத்தம்‌ கூடச்‌ சிந்த அனுமதிக்க 
மாட்டேன்‌! 


நமது சிவகங்கை நாட்டின்‌ மீது நடந்த அன்னியப்‌ 
படையெடுப்பின்போது அந்நியப்‌ படைகளைத்‌ துரத்தியடிப்பதில்‌ 
அனைத்து சாதியினரும்‌ ரத்தம்‌ சிந்தியிருக்கின்றார்கள்‌. தங்கள்‌ 
இன்னுயிரைப்‌ பறி 'கொடுத்திருக்கிறார்கள்‌. 

குயிலி வெற்றிவேலைக்‌ கொலை செய்தது சாதி உணர்வால்‌ " 
ஏற்பட்டதல்ல! துரோகச்‌ செயலுக்குக்‌ கிடைத்த தண்டனை! 
அவளது செய்கை முற்றிலும்‌ நியாயமானதே! 


மதத்தை விடவும்‌, சாதியை விடவும்‌ 'மனிதம்‌ மகத்தானது 
அதனால்‌ மனிதர்களையே நேசிப்போம்‌. மண்ணின்‌ விடுதலைக்கு 
அணிவகுப்போம்‌” என்றார்‌ வேலு நாச்சியார்‌. 


480 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ றி 
EEE 

வேலு நாச்சியாரின்‌ உறுதி மிக்க நடவடிக்கையால்‌, மருது 
சகோதரர்களின்‌ துணிச்சல்‌ மிக்க செயல்பாட்டால்‌ சிவகங்கை 
சாதிக்‌ கலவரத்தை பரவ விடாமல்‌, தங்களின்‌ ஆட்களின்‌ மூலம்‌ 
தடுத்து அடக்கினார்கள்‌. 


களம்‌ - 7 
நாச்சியாரின்‌ உயிரைக்‌ காத்த குயிலி 


அன்று இரவு விருப்பாச்சியில்‌ தனது மகள்‌ வெள்ளச்சி 
நாச்சியாருடன்‌ தனது அறையில்‌ உறங்கிக்‌ கொண்டிருந்தார்‌ வேலு 
நாச்சியார்‌. அந்தக்‌ கட்டிலுக்கு அருகிலேயே குயிலி படுக்கையை 
விரித்துத்‌ தரையில்‌ படுத்திருந்தாள்‌. 

வேலு நாச்சியாரும்‌, வெள்ளச்சி நாச்சியாரும்‌ நன்றாக 


உறங்கிக்‌ கொண்டிருந்தனர்‌. நடு இரவு நேரமாகி இருந்தாலும்‌, 
குயிலுக்குத்‌ தூக்கம்‌ வரவில்லை! 


தன்னுடைய துடுக்குத்தனத்தாலும்‌, வேலு நாச்சியாரின்‌ மீது 
கொண்டிருந்த அளவற்ற பாசத்தாலும்‌, அவரது ஆசிரியரையே 
கொன்றுவிட்ட குற்ற உணர்வு அவளது தூக்கத்தைக்‌ கலைத்‌ 
திருந்தது. 

அந்தச்‌ சம்பவத்தால்‌, சிவகங்கைப்‌ பகுதியில்‌ ஏற்டட்ட சாதிக்‌ 
கலவரம்‌, அதனால்‌ வேலு நாச்சியாருக்கு ஏற்பட்ட மனக்குழப்பம்‌ 
இவற்றை அசைபோட்டபடி படுத்திருந்தாள்‌ குயிலி! 


தாழ்ந்த சாதிக்காரியான தன்னை, தனது மகளைப்‌ போலப்‌ 
பாவித்து அன்பு செலுத்துவதும்‌ அந்த மகாராணியுடனேயே 
தங்கச்‌ செய்த பெருந்தன்மையும்‌ குயிலியின்‌ தூக்கமின்மைக்குக்‌ 
காரணமாக அமைந்தது. 


அதனாலே குயிலி புரண்டு, புரண்டு படுத்துக்‌ கொண்டிருந்தாள்‌. 
அவளுக்கு இன்னோர்‌ அச்சமும்‌ ஏற்பட்டது. வேலு நாச்சியாரின்‌ 
உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த வெற்றிவேலின்‌ ஆட்கள்‌ 
முயற்சிக்கக்கூடும்‌! அதிலேயும்‌ நாம்‌ எச்சரிக்கையாக இருக்க 
வேண்டும்‌ என்றும்‌ தீர்மானித்தாள்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ Q 49 


அவள்‌ எதிர்பார்த்த மாதிரியே, மரங்கள்‌ அடர்ந்திருந்த, அந்த 
வீட்டின்‌ பின்புற வளாகப்‌ பக்கம்‌ உதிர்ந்து கிடந்த காய்நீத 
சருகுகளின்‌ சலசலப்பு கேட்டது. 


எழுந்து உட்கார்ந்த குயிலி, சத்தம்‌ வரும்‌ திசையில்‌ தனது 
கவனத்தைச்‌ செலுத்தினாள்‌. காய்ந்த சருகுகளின்‌ சத்தம்‌ காற்றால்‌ 
ஏற்பட்டதல்ல என்பதை எளிதில்‌ யூகித்துக்‌ கொண்டாள்‌. 
இடைவெளி விட்டுக்‌ கேட்ட அந்தச்‌ சருகுகளின்‌ சத்தம்‌ மெதுவாக 
யாரோ நடந்து வரும்‌ அறிகுறியாகத்‌ தெரிந்தது. 

குயிலி சுதாரித்துக்‌ கொண்டாள்‌! எதிரே இருந்த சாளரத்தை 
நோக்கி தனது பார்வையைக்‌ கூர்மையாக்கினாள்‌. நெஞ்சம்‌ 
படபடத்தது என்றாலும்‌ ஆழ்ந்த தூக்கத்திலிருந்த வேலு நாச்சி 
யாருக்கும்‌, வெள்ளச்சி நாச்சியாருக்கும்‌ தெரிவித்து அவர்களின்‌ 
தூக்கத்தைக்‌ கலைக்க விரும்பவில்லை குயிலி! 


சருகுகளின்‌ காலடி படும்‌ ஓசை சற்று நெருக்கமாகக்‌ கேட்டது. 
காலடி ஓசையினை வைத்து யாரோ துரோகிதான்‌ நடந்து 
வருகின்றான்‌ என்பதை யூகித்துக்‌ கொள்ள குயிலுக்கு வெகுநேரம்‌ 
பிடிக்கவில்லை! 


இந்த நள்ளிரவில்‌ வேலு நாச்சியார்‌ தங்கியுள்ள இந்த மாளிகை 
வளாகத்திற்குள்‌ நல்லவர்களோ, நம்பிக்கையானவர்களோ வர 
வாய்ப்பில்லை! நயவஞ்சகர்களைத்‌ தவிர! 


குயிலி மனதைத்‌ திடப்படுத்திக்‌ கொண்டாள்‌. மெதுவாக 
நகர்ந்து வேலு நாச்சியாரின்‌ கட்டில்‌ அருகே அமர்ந்து 
கொண்டாள்‌. 


தனது அசைவால்‌ கூட வேலு நாச்சியாரின்‌ தூக்கம்‌ கலைந்து 
விடக்‌ கூடாது என்பதில்‌ கண்ணும்‌ கருத்துமாகச்‌ செயல்பட்டால்‌ 
குயிலி! 


வேலு நாச்சியாரைக்‌ காப்பதுதான்‌ தனக்கு முக்கியம்‌ என்பதில்‌ 
உறுதியாக இருந்தாள்‌. அதனால்‌ தன்னுயிர்‌ போனாலும்‌ கவலை 
யில்லை என்றும்‌ எண்ணினாள்‌. 

வேலு நாச்சியாரும்‌, வெள்ளச்சி நாச்சியாரும்‌ படுத்திருந்த 
கட்டில்‌, ஜன்னலுக்குச்‌ சற்று தொலைவில்‌ அறையில்‌ நடுநாயக 
மாகப்‌ போடப்பட்டிருந்தது. 


குயிலி-4 


50 யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ 


ஜன்னல்‌ காற்று வசதிக்காக உள்‌ தாழ்ப்பாள்‌ போடாமல்‌ சாத்தி 
வைக்கப்பட்டிருந்தது. 

வேலுநாச்சியார்‌ தலைப்‌ பகுதிக்கு நேராக அரண்போல 
முழங்காலிட்டு .உட்கார்ந்து கொண்டிருந்த குயிலிக்கு ஜன்னல்‌ 
மெதுவாகத்‌ திறப்பது தெரிந்தது. 

மறுவிநாடி கொலைகாரன்‌ ஒரு கூர்மையான கத்தியை 
வேலுநாச்சியாரை நோக்கி வீசினான்‌. 


பளிச்சென்று மின்னிக்‌ கொண்டு பாய்ந்து வந்த கத்தியை 
எதிர்பார்த்துக்‌ காத்துக்‌ கொண்டிருந்த குயிலி லாவகமாகத்‌ தடுத்துப்‌ 
பிடித்தாள்‌. 

கூர்மையான கத்தி குயிலின்‌ உள்ளங்கையைப்‌ பதம்‌ பார்த்தது. 
. ரத்தம்‌ பீறிட்டது. தன்னை அறியாமலேயே அம்மா என்று 
கதறினாள்‌ குயிலி! 


நடந்தது எதையுமே அறியாமல்‌ படுத்திருந்த வேலு நாச்சியார்‌ 
தூக்கம்‌ கலைந்து திடுக்கிட்டு எழுந்தார்‌. 

குயிலியின்‌ கையில்‌ ரத்தம்‌ சொட்டியது. குயிலி என்ன ஆச்சு! 
என்று பதட்டத்துடன்‌ கேட்டார்‌ வேலு நாச்சியார்‌. 


கத்தி பாய்ந்து கையில்‌ பீறிட்டு வந்த ரத்தத்தைப்‌ பார்த்த வேலு 
நாச்சியார்‌, குயிலியின்‌ கையில்‌ பாய்ந்திருந்த கத்தியை பிடுங்கி 
விட்டு, தனது முந்தானையால்‌ ரத்தத்தைத்‌ துடைத்தார்‌. 
முதலுதவியாக மருந்ததைத்‌ தடவி கட்டுப்போட்டார்‌. 


கனவு போல நடந்துவிட்ட இந்தக்‌ கொலை முயற்சியை 
மயக்கம்‌ தெளிந்த பின்பு குயிலி சொல்லக்‌ கேட்டறிந்தார்‌ வேலு 
நாச்சியார்‌. 


வந்த கயவன்‌ யாரைக்‌ கொல்ல வந்தான்‌ என்பது முக்கியமல்ல. 
இத்தனை பாதுகாப்பு அரண்களையும்‌ மீறி மெய்க்காப்பாளர்‌ 
களையும்‌ கடந்து எப்படி இவனால்‌ என்‌ படுக்கை அறை வரை வர 
முடிந்தது என்பதை எனக்கு வியப்பாக இருக்கிறது என்று 
வேதனையோடு சொல்லிக்‌ கொண்டிருந்தார்‌ வேலு நாச்சியார்‌. 


தாயே! நான்‌ சற்று அயர்ந்திருந்தால்‌ கூட நினைத்துப்‌ பார்க்க 
முடியாத பேராபத்து நிகழ்ந்திருக்கும்‌. தங்களை நோக்கி வந்த 
கத்தியை நான்‌ எப்படித்‌ தடுத்தேன்‌ என்பது என்‌ கற்பனைக்கேகூட 
எட்டவில்லை! 


ட லம்பட்டு சோ. உலகநாதன்‌ ப்‌ 51 


வேலு நாச்சியாரின்‌ படுக்கை அறையில்‌ 
விழிப்போடு இருந்த குயிலி 
சரி! நீ எப்படி இந்த நள்ளிரவு வரை தூங்காமலிருந்தாய்‌ ௦ 
என்றார்‌ வேலு நாச்சியார்‌. 
தாயே! எனக்குத்‌ தூக்கம்‌ தொலைந்து பல நாட்கள்‌ ஆகி 
விட்டன. நான்‌ சிலம்பு வாத்தியாரைக்‌ கொலை செய்ததனால்‌ 


52 ப குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 


உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள்‌ துயரங்களை நான்‌ நேரில்‌ 
பார்த்துக்‌ கொண்டிருக்கிறேன்‌. உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே 
எதிரிகள்‌ உள்ளதையும்‌ நான்‌ அறிவேன்‌. 


தங்களோடு என்னைத்‌ தங்கிடச்‌ செய்ததால்‌, எனக்கு 
உங்களுக்கு அரணாக இருக்கும்‌ இன்னொரு பொறுப்பையும்‌ நான்‌ 
ஏற்படுத்திக்‌ கொண்டேன்‌. 

இநீத நோக்கம்‌ என்‌ மனதில்‌ இரவும்‌-பகலும்‌ உறுத்திக்‌ 
கொண்டே இருப்பதால்‌ எனக்குத்‌ தூக்கம்‌ வருவதில்லை என்று 
கண்ணீர்‌ மல்கக்‌ கூறினாள்‌ குயிலி. 


பொழுதுபுலர்ந்தது! மருது சகோதரர்கள்‌ உட்பட முகாமில்‌ 
இருநீத அனைவரையும்‌ அழைத்தார்‌ வேலு நாச்சியார்‌. 


அவர்களிடம்‌ இன்று இரவு ஒரு கயவன்‌ நள்ளிரவில்‌ தனது 
அறையை நோக்கி, இத்தனைக்‌ கட்டுக்காவலையும்‌ மீறி வந்து 
கத்தி வீசியதையும்‌, அதைக்‌ குயிலி தடுத்ததால்‌, அவளது கையில்‌ 
காயம்பட்டதையும்‌ விளக்கிக்‌ கூறினார்‌ வேலுநாச்சியார்‌. 


நமது உளவுப்‌ பிரிவின்‌ கவனக்‌ குறைவா, அதற்குள்ளும்‌ 
புல்லுருவிகளின்‌ ஊடுருவலா? என்பதைச்‌ சரியாகக்‌ கணிக்க 
முடியவில்லை! 


ஆனால்‌ இதில்‌ சாதிவெறி கலந்திருக்கின்றது என்பதை மட்டும்‌ 
என்னாலே யூகிக்க முடிகின்றது. யாரோ, சாதி உணர்வுக்கு துணை 
போனவர்களின்‌ உதவியால்தான்‌, கத்தி வீசிய கயவன்‌ வந்திருக்க 
முடியும்‌. 

“நம்‌ தாயகத்தைவிட, தேசப்பற்றைவிட, தாய்‌ மண்ணைவிட 
சாதிப்பற்றுதான்‌ மேலானது என்று எண்ணும்‌ எவரும்‌ என்‌ 
பின்னால்‌ அணிவகுக்க வேண்டாம்‌” என்று ஆவேசமாகக்‌ 
கூறினார்‌ வேலு நாச்சியார்‌. 


அந்தக்‌ கயவனையும்‌, அவனுக்குத்‌ துணை போன துரோகி 
களையும்‌ கண்டுபிடிப்பது எளிதானது. 

ஆனால்‌ அத்தகையோர்‌ மனதிலிருக்கும்‌ தீய குணமான சாதி 
வெறி அகல வேண்டும்‌ என்பதே என்‌ விருப்பம்‌. 

நான்‌ ஒன்று சொல்ல விரும்புகிறேன்‌: நாட்டு விடுதலைக்காக 
போராட இருக்கும்‌ போராளிகளே! 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ப) 53 
ET 


உயர்‌ குலத்தில்‌ பிறந்த எனது மரியாதைக்குரிய ஆசான்‌ 
வெற்றிவேல்‌ நம்‌ தாய்‌ நாட்டிற்குத்‌ துரோகம்‌ செய்தார்‌. காட்டிக்‌ 
கொடுக்கும்‌ கயமைத்‌ தனத்தில்‌ ஈடுபட்டிருந்தார்‌. 


நம்முடைய இத்தனை வீரர்களின்‌, வேட்கையையும்‌, லட்சியத்‌ 
தையும்‌ காட்டிக்‌ கொடுக்கும்‌ துரோகச்‌ செயலில்‌ ஈடுபட்டி ருந்தார்‌. 
அதை யாருமே கண்டுகொள்ளவில்லை | ஆனால்‌ நீங்கள்‌ எல்லாம்‌ 
பிறப்பாலே தாழ்ந்தவர்கள்‌ என்று புறக்கணிக்கப்பட்ட சாதியில்‌ 
பிறந்த குயிலி. நம்‌ தேச விடுதலைக்காக அவரைக்‌ கொன்றாள்‌. 


இதில்‌ எது மேன்மையானது; எது தாழ்வானது என்பதை 


்‌: நீங்களே முடிவு செய்துகொள்ளுங்கள்‌/ நாட்டுக்குத்‌ தேவை 


யானவர்‌ வெற்றிவேலா! குயிலியா! என்று ஆவேசமாகப்‌ பேசி 
முடிதீதார்‌ வேலு நாச்சியார்‌. 


களம்‌ - 8 
வெள்ளச்சி நாச்சியார்‌ கடத்தலும்‌ 
குயிலியின்‌ சாதனையும்‌ 


சிங்கம்புணரிக்கு அருகில்‌ உள்ள பிரான்மலை! கடை ஏழு 
வள்ளல்களில்‌ ஒருவரான பாரி வள்ளல்‌ ஆண்ட பூமி! மூவேந்தர்‌ 
படையெடுப்பால்‌ கொல்லப்பட்ட பாரி வள்ளலின்‌ மகள்கள்தான்‌ 
அங்கவையும்‌-சங்கவையும்‌. 


முன்னூறு கிராமங்களை உள்ளடக்கிய பாரியின்‌ நாட்டிற்கு 
அரணாக அமைந்திருந்த பிரான்மலை இரட்டை மடிப்புடன்‌ 
அமைந்துள்ளது. எதிரிகள்‌ எளிதில்‌ அணுகிட முடியாத பாது 
காப்பான மலை/ 


வேலு நாச்சியாரின்‌ மகள்‌ வெள்ளச்சி நாச்சியாரை சிவ 


கங்கையை நோக்கிப்‌ படையெடுக்கும்‌ சூழ்நிலை அமையும்‌ வரை 
ஒரு பாதுகாப்பான இடத்தில்‌ தங்க வைத்திடத்‌ தீர்மானித்தார்‌. 


அதற்கு ஏற்ற இடமாக பிரான்மலையைத்‌ தேர்வு செய்தார்‌ 
வேலு நாச்சியார்‌. சில சேடிப்‌ பெண்களுடன்‌ வெள்ளச்சி 
நாச்சியாரைப்‌ பிரான்மலையில்‌ தங்க வைக்க ஏற்பாடு செய்தார்‌. 


54 பூ குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ றி 
இன அட வைங்க பபப ம ப அவளாக க கா கைவ 

ராஜமரியாதையுடன்‌ சிவகங்கை அரண்மனையில்‌ புள்ளி 
மானாய்‌ சுதந்திரப்‌ பறவையாய்‌ துள்ளி விளையாண்ட வெள்ளச்சி 
நாச்சியார்‌ யார்‌ கண்ணிலும்‌ படாமல்‌ கூண்டிலிட்ட பறவையாய்‌ 
வாழ வேண்டிய நிர்ப்பந்தம்‌ ஏற்பட்டது காலத்தின்‌ கோளாறு 
தானே! 

தன்‌ சேடிப்‌ பெண்களைத்‌ தவிர வேற்று முகம்‌ காணாமல்‌ 
வாழ்ந்தார்‌ வெள்ளச்சி நாச்சியார்‌. I 

ஆட்சியும்‌, அதிகாரமும்‌ போய்விட்டால்‌ ஆடம்பரம்‌ கானல்‌ 
நீர்தான்‌. 

வேலு நாச்சியாரோ, அடுக்கடுக்கான சோதனைகளைச்‌ சந்தித்து 
கொண்டிருந்தார்‌. ஒன்றிலிறாந்து மீள்வதற்குள்‌ அடுத்த சோதனை 
வாசற்படியில்‌ வந்து நிற்கும்‌. 

அப்போது மகள்‌ வெள்ளச்சி நாச்சியாருக்கு வயது பதின்மூன்று. 
பிரான்மலையில்‌ தனிமை வாசத்தில்‌ இருந்தபோது, பூப்பெய்‌ 
இனாள்‌. சேடிப்‌ பெண்களும்‌ அனுபவமில்லாத குமரிப்‌ பெண்கள்‌. 
என்ன செய்வது! ஏது செய்வதென்று புரியாமல்‌ திகைத்தனர்‌. 

அந்தக்‌ காலக்‌ கட்டத்தில்‌ தான்‌ விருப்பாட்சியில்‌ ஒரு பலம்‌ 
பொருந்திய விடுதலைப்படை உருவாகிக்‌ கொண்டிருந்தது. 

திண்டுக்கல்‌ ஆட்சியாளரான ஹைதர்‌ அலியைச்‌ சந்தித்து ஆயுத 
உதவிகள்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த சமயம்‌. வேலு நாச்சியார்‌ 
சிவகங்கை மீது போர்‌ தொடுக்க முழுவீச்சில்‌ காய்‌ நகரத்திக்‌ 
கொண்டிருந்த நேரம்‌. 

இந்த நேரத்தில்‌ தான்‌ வெள்ளச்சி நாச்சியார்‌ பூப்பெய்திய 
மகிழ்ச்சியான செய்தி அவரிடம்‌ கூறப்படுகின்றது. 

சிவகங்கைச்‌ சீமையின்‌ ஒரே வாரிசு! மன்னர்‌ முத்துவடுக நாதர்‌- 
வேலு நாச்சியார்‌ தம்பதியர்‌ தவமிருந்து பெற்ற மகள்‌ 
செல்லப்பிள்ளை! பூப்பெய்திவிட்டாள்‌! 

முத்துவடுக நாதர்‌ அரியணையில்‌ வீற்றிருந்த போது தனது ஒரே 
மகள்‌ பூப்பெய்தியிருந்தால்‌ சிவகங்கை நகரமே விழாக்கோலம்‌ 
பூண்டிருக்கும்‌. 

மாமன்மார்‌ தனங்கள்‌ என்ன மன்னர்களின்‌ சீர்வரிசை என்ன 
அமர்க்களப்பட்டிருக்கும்‌ கெளரிவிலாஸ்‌! பல்லக்கில்‌ தாங்கி 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 055 


பாதம்‌ கூட மண்ணில்‌ படாமல்‌ புனித நீராட்டு விழாவாக நடக்க 
வேண்டிய கோலாகலத்‌ திருவிழா! 


இன்று ஒரு அனாதையைப்‌ போல வெறும்‌ மரக்கட்டை 
மனையில்‌ உட்கார வைத்து நாலு சேடிப்‌ பெண்கள்‌ மட்டும்‌ 
சடங்கு செய்யும்‌ நிலை ஏற்பட்டது. 


பெற்றெடுத்த, தாயார்‌ கூட வாழ்த்துக்கூறி உட்கார வைக்க 
முடியாத துரதிர்ஷ்டசாலியானாள்‌ வெள்ளச்சி நாச்சியார்‌. 


வேலுநாச்சியாரின்‌ ஆணைப்படி சடங்குகள்‌ மிகச்‌ சாதாரணமாக 
நடந்தேறியது. இனி வெள்ளச்சி நாச்சியாரை இரண்டு விதத்திலே 
பாதுகாக்க வேண்டிய பெறும்‌ பொறுப்பு சேடிப்‌ பெண்களுக்கு 
ஏற்பட்டது. 

பருவமடைந்த மகளுக்கு என்னென்ன உணவுகள்‌, எப்போது 
எப்படியெல்லாம்‌ கொடுத்துப்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்ற 
ஆணை தாயாரிடமிருந்து வந்து கொண்டேயிருந்தது. 

அன்று இரவு நடுச்சாமத்தில்‌ குதிரைகள்‌ வரும்‌ குழம்படிச்‌ 
சத்தம்‌ கேட்டு சேடிப்‌ பெண்கள்‌ திடுக்கிட்டு விழித்தனர்‌. 

சிறிது நேரத்தில்‌ கதவைத்‌ தட்டும்‌ சத்தம்‌ கேட்டது. தடதட 
வென்று ஓசை அதிகரித்தது. அச்சத்தில்‌ உறைந்து போன சேடிப்‌ 
பெண்கள்‌ சிம்னி விளக்கைப்‌ பற்ற வைத்தனர்‌. 

நடுநடுங்கிய நிலையில்‌ ஒருவரோடு ஒருவர்‌ பேச முடியாத 
நிலையில்‌ சுவற்றோடு சுவராய்‌ பல்லி போல ஒட்டிக்‌ கொண்டு 
நின்றனர்‌. 

கதவின்‌ தாழ்ப்பாள்‌ உடையும்‌ அளவுக்கு அதிரடியாகத்‌ தட்டும்‌ 
சத்தம்‌ தாங்க முடியாமல்‌ ஒரு சேடிப்‌ பெண்‌ மெதுவாகச்‌ சென்று 
கதவைத்‌ திறந்தாள்‌. 

அவளை இடித்துக்‌ கொண்டு திபுதிபுவென்று நாலைந்து 
தடியர்கள்‌ உள்ளே வந்து மூலை முடுக்கெல்லாம்‌ தேடினர்‌. " 

எங்கே வேலு நாச்சியார்‌ என்று கேட்டு சேடிப்‌ பெண்களை 


அடித்து மிரட்டினர்‌. வேலு நாச்சியார்‌ இங்கு வரவில்லை என்று 
கோரசாகப்‌ பதில்‌ கூறினர்‌. 


பூப்பெய்திய தனது அன்பு மகளைப்‌ பார்த்து வாழ்த்திச்‌ செல்ல 
வேலு நாச்சியார்‌ வந்திருக்கக்கூடும்‌ என்ற கணிப்பில்‌, ஆங்கில 


56 பூ குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 57 


ஆட்சியாளர்களும்‌, அவர்களுடைய எடுபிடிகளும்‌ வந்து 
தேடினார்கள்‌. அவர்களது கணிப்பு தவறியது. 


தனிமையில்‌ வேலு நாச்சியார்‌ கிடைத்தால்‌ கொன்றுவிடலாம்‌, 
அதன்‌ பின்‌ சிவகங்கையை நிம்மதியாக ஆளலாம்‌ என்ற 
அவர்களது நப்பாசை தப்பிவிட்டது. 


ச்‌ 


வேலு நாச்சியார்‌ இதை . ரியாதவரா? அதனால்தானே அவர்‌ 
வரவில்லை! 


அந்த அறையின்‌ மூலை முடுக்கெல்லாம்‌ தேடினார்கள்‌. வேலு 
நாச்சியார்‌ இருந்தால்தானே! ஆத்திரமடைந்த தடியர்கள்‌ சேடிப்‌ 
பெண்களை மீண்டும்‌ தாக்கினார்கள்‌. 


எளிதில்‌ கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிறிய தடுப்புச்‌ சுவர்‌ 
எழுபிய பகுதியில்‌, எதுவுமே அறியாத நிலையில்‌ வெள்ளச்சி 
நாச்சியார்‌ படுத்திருந்தது அவர்களின்‌ பார்வையில்‌ பட்டது. 


ஏய்‌! இவள்தானா வேலுநாச்சியின்‌ மகள்‌! தாய்‌ கிடைக்கா 
விட்டால்‌ என்ன? குட்டி கிடைத்துவிட்டது என்று எக்காளச்‌ 
சிரிப்புடன்‌ வெள்ளைக்காரன்‌, தனது துப்பாக்கியின்‌ மறுமுனை 
யால்‌ தட்டி எழுப்பினான்‌. 


பரிதாபமாக நடு இரவில்‌ யாரென்றே அடையாளம்‌ தெரியா 
தவன்‌ கண்முன்‌ நிற்க படுக்கையை விட்டெழுந்தாள்‌ வெள்ளை 
நாச்சியார்‌. அதுவரை தான்‌ வெள்ளச்சிக்கு தெரிந்தது. 


மயக்கமுற்றாள்‌! ஒரு வெள்ளைக்காரன்‌ அவளை தோளிலே 
தூக்கிப்‌ போட்டுக்‌ கொண்டு வெளியே வந்தான்‌. தனது குதிரையின்‌ 
மீது கிடத்தினான்‌. 


அவனது கட்டளைக்குப்‌ பின்‌ எல்லாக்‌ குதிரைகளும்‌ 
காட்டிற்குள்‌ ஊடுருவிப்‌ பாய்ந்தன. கருங்காலிகளின்‌ குதிரைகள்‌, 
வெள்ளைக்காரனைப்‌ பின்தொடர்ந்தன. 
ப 
கிழக்கில்‌ வானம்‌ இருளிலிருந்து விடுபட்டுக்‌ கொண்டிருந்தது. 
அடர்நீத வனப்பகுதியில்‌ சில பறவைகள்‌ விடியலை வேண்டிய 
கூவிக்‌ கொண்டிருநீதன. 


கடத்தப்பட்ட வெள்ளச்சி நாச்சியாரை மீட்க குயிலியிடம்‌ வேலுநாச்சியாரின்‌ கலந்தாய்வு! 


நிச்சயமாக விடிவதற்குள்‌ பிரான்மலைக்‌ காட்டைக்‌ கடந்து 
வெளியே சென்றுவிட முடியாது. அப்படியே வெளியேறினாலும்‌ 
கிராமவாசிகளின்‌ பார்வையிலிருந்து தப்பிவிட முடியாது. எனவே, 


58ப குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ றி 


இன்றைய பகல்‌ பொழுதை இக்காட்டிலேயே கழித்துவிட 
வேண்டும்‌. அடர்ந்த பகுதியாகப்‌ பார்த்து தங்கிவிடலாம்‌ என்று 
தீர்மானித்து அதன்படியே தங்கினார்கள்‌. வெள்ளச்சி நாச்சியாரின்‌ 
கைகள்‌ கட்டப்பட்ட நிலையில்‌, வாயில்‌ துணியை வைத்துக்‌ கட்டி 
ஒரு மர நிழலில்‌ போட்டுவிட்டு, அவளைக்‌ கண்காணிக்கத்‌ 
துப்பாக்கியுடன்‌ கருங்காலிகளையும்‌ நிறுத்தி வைத்தான்‌ 
ஆங்கிலேயன்‌! 


பிரான்மலைக்‌ குகையில்‌ தடியர்களால்‌ அடிபட்டு மயங்கிக்‌ 
கிடந்த சேடிப்‌ பெண்கள்‌, மயக்கம்‌ தெளிந்ததும்‌ விரைந்து 
செயல்பட்டார்கள்‌. வேலுநாச்சியாருக்குச்‌ செய்தி பறந்தது. 


பிரான்மலையிலிருந்து தூதுவன்‌ வந்திருக்கின்றான்‌ என்ற 
செய்தி கேட்டு பதட்டமடைநத வேலு நாச்சியார்‌, என்‌ மகள்‌ 
வெள்ளச்சி நாச்சியார்‌ நன்றாக இருக்கின்றாளா? என்று கேட்டாள்‌ 
தூத்துவன்‌ அழுதான்‌ தயங்கினான்‌. 


தன்‌ மகளுக்கு ஏதோ ஆபத்து நேர்ந்துவிட்டது என்பதை 
யூகித்துக்‌ கொண்ட வேலு நாச்சியார்‌ இம்‌! வந்த விஷயத்தைச்‌ 
சொல்‌ என்று அதட்டினார்‌. 


தாயே! இளவரசி வெள்ளச்சி நாச்சியாரை, இன்று இரவு 
யாரோ சில கயவர்கள்‌ வந்து கடத்திச்‌ சென்றுவிட்டார்கள்‌. 
இளவரசி கதி என்ன ஆச்சு என்று தெரியவில்லை]! 


அவர்கள்‌ பிரான்மலைக்‌ காட்டைக்‌ கடந்து சென்றிருப்‌ 
பார்களா? சுமார்‌ எத்தனை பேர்‌ வந்திருந்தார்கள்‌ ? என்பதைச்‌ 
சொல்ல முடியுமா? என்று கேட்டார்‌ வேலு நாச்சியார்‌. 


நிச்சயமாக அவர்கள்‌ பிரான்மலைக்‌ காட்டைக்‌ கடந்து 
சென்றிருக்க முடியாது. அவர்கள்‌ சென்ற சிறிது நேரத்திற்‌ 
கெல்லாம்‌ பொழுது புலர்ந்துவிட்டது. சுமார்‌ 10 பேர்கள்‌ 
வந்திருப்பார்கள்‌. அதில்‌ வெள்ளைக்காரர்களும்‌, நமது நாட்டுக்‌ 
கருங்காலிகளும்‌ இருந்தார்கள்‌ என்றான்‌ தூதுவன்‌. 


பெற்ற மனம்‌ அல்லவா? கொதித்தது. என்றாலும்‌ விரைந்து 
செயல்பட்டாக வேண்டும்‌! 


பெரிய மருது, சின்ன மருது, குயிலி போன்ற மூன்று தளபதி 
களையும்‌ அழைத்து நடந்த விஷயத்தை விளக்கினார்‌ வேலு. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ Q 59 
தங்களுக்குத்‌ தேவையான வீரர்களுடன்‌ பிரான்மலைக்‌ 
காட்டிற்கு விரைந்து செல்லுங்கள்‌. 
ஆளுக்கொரு திசையிலிருந்து தேடுதல்‌ நடத்த வேண்டும்‌ என்று 
உத்தரவிட்டுவிட்டு, தானும்‌ சில படைவீரர்களுடன்‌ புறப்பட்டார்‌ 
காட்டுப்‌ பகுதியைச்‌ சென்றடைந்த தளபதிகள்‌ இட தரிசு 
இல்லாமல்‌ தேடிக்‌ கொண்டே முன்னேறினார்கள்‌. 


வேலு நாச்சியார்‌ தேடிய திசைக்கு எதிர்‌ திசையில்‌ மணல்‌ புயல்‌ 
விண்ணுக்கும்‌- மண்ணுக்கும்‌ பறப்பதை வேலு நாச்சியார்‌ 
கவனித்தார்‌. கூடவே குதிரைகளின்‌ குழம்படிச்‌ சத்தமும்‌ கேட்டது. 
யாரோ சிலர்‌ குதிரைகளைத்‌ துரத்திக்‌ கொண்டு வருவது தெரிந்தது. 
முதலில்‌ தம்முடைய தளபதிகள்‌ தான்‌ தேடுதல்‌ வேட்டையைத்‌ 
தீவிரப்படுத்திக்‌ கொண்டிருக்கின்றார்கள்‌ என்று எண்ணியவரின்‌ 
கண்களில்‌ குதிரை ஒன்றின்‌ மீது ஒரு பெண்‌ கட்டுண்டு படுக்க 
வைத்திருப்பது தெரிந்தது. 

கணப்‌ பொழுதில்‌ குதிரையின்‌ மீது கிடத்தப்பட்டிருப்பது மகள்‌ 
வெள்ளச்சி தான்‌ என்பதையும்‌ உணர்ந்தார்‌ வேலு நாச்சியார்‌. 

தன்‌ பின்னே அணிவகுத்து நின்ற வீரர்களின்‌ பக்கம்‌ திரும்பி 
நீங்கள்‌ பதுங்கிக்‌ கொள்ளுங்கள்‌ என்று கூறிவிட்டு, அக்குதிரைகள்‌ 
வருவதை எதிர்கொள்ளும்‌ முகத்தான்‌ தனியாக கையில்‌ வாளை 
ஏந்தியபடி குதிரையின்‌ மீது அமர்ந்திருந்தார்‌ எக்‌. சற்று 
மறைவாக]! 


எதிரிகளின்‌ குதிரைகளைத்‌ துரத்தியபடி தனது வீரர்களை 
முந்திக்‌ கொண்டு தனியாக நெருங்கி வந்து கொண்டிருப்பது 
குயிலிதான்‌ என்பதையும்‌ அறிந்தார்‌ வேலு நாச்சியார்‌. 


வெள்ளச்சி நாச்சியாரை கட்டிப்‌ போட்டிருந்த குதிரையை 
வெள்ளைக்காரன்‌ செலுத்திட, அவனைச்‌ சுற்றி கருங்காலிகள்‌ 
ஆயுதமேந்தியபடி வந்து கொண்டிருந்தனர்‌. அவர்களின்‌ 
பார்வையில்‌ தனியாக நின்ற வேலூச்சியார்‌ பட்டார்‌. ஆனாலும்‌ 
மிக அருகாமையில்‌ ஊடுருவிய நிலையில்‌ குயிலியின்‌ குதிரை 
வநீது கொண்டிருந்தது. வெள்ளைக்காரனின்‌ கையில்‌ இருந்த 
துப்பாக்கி வேலு நாச்சியாரைக்‌ குறிவைத்தபடி இருந்தது. வேலு 
நாச்சியார்‌ வசமாக மாட்டிக்‌ கொண்டாள்‌. தனது துப்பாக்கி 
ரவைக்கு இன்னும்‌ சில நொடிகளில்‌ இரையாகப்‌ போகிறாள்‌ 
என்று முணுமுணுத்தபடி தனது ஆள்காட்டி விரலை துப்பாக்கிக்‌ 


600 குயிலியின்‌ தியாகத்‌ தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ றி 
ம்‌ படட பலகலை கக்கா 2-௮ 


குண்டை இயக்க நகர்த்தினான்‌. இதைக்‌ கவனித்த குயிலி தனது 
பின்னங்கால்களால்‌ குதிரையை உதைத்து, துப்பாக்கி வைத்துள்ள 
வெள்ளைக்காரனின்‌ குதிரையை உரடிடச்‌ செய்தாள்‌. வெள்ளைக்‌ 
காரனின்‌ ஆள்காட்டி விரல்‌ துப்பாக்கி ரவைகளை இயக்குவதற்கு 
முன்‌ கண்‌ இமைக்கும்‌ நேரத்தில்‌ குயிலியின்‌ வாள்‌, அவனது வலது 
கையை வெட்டி வீழ்த்தியது. வேலு நாச்சியாரைக்‌ குறி வைத்த 
கையும்‌ துப்பாக்கியும்‌ ஒன்றாக மண்ணில்‌ வீழ்ந்தது. 

அடுத்த நொடி வேலு நாச்சியாரின்‌ 'வாள்‌' அவனது தலையைக்‌ 
கொய்தெடுத்தது. அவனும்‌, அவனது தலையும்‌ மண்ணில்‌ 
சாய்ந்தது. 

குயிலி மட்டும்‌, மிகவும்‌ சமயோசிதமாக, சாதுரியமாக 
துப்பாக்கி ஏந்திவந்த வெள்ளைக்காரனின்‌ குதிரையை தனது 
வாளுக்கு எட்டும்‌ தூரத்தில்‌ நெருங்கி அவனது கையைத்‌ 
துண்டிக்காவிட்டால்‌ வேலு நாச்சியாரை அவனது துப்பாக்கிக்‌ 
குண்டு பலிகொண்டிருக்கும்‌. 


சிவகங்கைச்‌ சீமையில்‌ சரித்திரம்‌ திசைமாறிப்‌ போயிருக்கும்‌. 
குயிலியும்‌, வேலு நாச்சியாறாம்‌, தங்கள்‌ தங்கள்‌ குதிரையிலிருந்து 
குதித்தார்கள்‌. குயிலியின்‌ வீர சாகசத்திற்காக, கட்டிப்பிடித்துப்‌ 
பாராட்டிவிட்டு, சாரதி இல்லாமல்‌ தன்னந்தனியாக நின்று 
கொண்டிருந்த குதிரையில்‌ கட்டுண்டு கிடந்த அன்பு மகளைக்‌ 
கட்டவிழ்த்து விட்டு, உச்சி மோந்து தனது குதிரையில்‌ ஏற்றிக்‌ 
கொண்டார்‌ வேலு நாச்சியார்‌. தேம்பித்‌ தேம்பி அழுதுகண்டே 
இருந்தாள்‌ வெள்ளச்சி நாச்சியார்‌. 


களம்‌ - 9 
வேலு நாச்சியார்‌ சந்தித்த போர்கள்‌ , 


விருப்பாச்சி பாளையம்‌ கோபால்‌ நாயக்கர்‌, அமைச்சர்‌ 
தாண்டவராயன்‌ பிள்ளையுடன்‌ வேலுநாச்சியார்‌ திண்டுக்கல்‌, 
சென்று ஹைதர்‌ அலியைச்‌ சந்தித்துவிட்டு மனநிறைவோடு 
விருப்பாச்சி பாளையத்திற்குத்‌ திரும்பினார்கள்‌. 

ஹைதர்‌ அலியிடம்‌ சிவகங்கைச்‌ மையை மீட்பதற்காக ஆயுத 
உதவியையும்‌, ஆதரவையும்‌ கேட்டுப்‌ பெறுவதற்காகவே அங்கு 
சென்றிருந்தார்கள்‌. 


ர ரர ரர த த தஹ சர ச ட 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 0 61 


போர்க்களத்தில்‌ வேலு நாச்சியாரும்‌ குயிலியும்‌ 


62 ப யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ 
EE 


1772ம்‌ ஆண்டு ஜூன்‌ மாதம்‌ 25ம்‌ நாள்‌ சிவகங்கை மன்னர்‌ 
முத்துவடுக நாதர்‌ கொல்லப்பட்ட அன்று காளையார்‌ கோயிலி 
லிருந்து வெளியேறிய வேலுநாச்சியார்‌, இன்றுதான்‌ 1780-ம்‌ 
ஆண்டு ஐப்பசி மாதம்‌ 15ம்‌ நாள்‌ விருப்பாச்சி பாளையத்திலிருந்து 
சிவகங்கையை நோக்கி வேலு நாச்சியார்‌ பெரும்படையுடன்‌ 
புறப்பட்டார்‌. 

ஹைதர்‌ அலியின்‌ மகன்‌ திப்புசுல்தான்‌ தன்‌ தநீதையாரால்‌ 
அனுப்பப்பட்ட பீரங்கிகள்‌- துப்பாக்கிகள்‌ போன்ற நவீன 
ஆயுதங்களுடன்‌ வேலு நாச்சியாரைச்‌ சந்தித்தார்‌. 


விருப்பாச்சி வயல்‌ வெளியில்‌ இழந்த சிவகங்கையை மீட்‌ 
டெடுக்க வீரர்களும்‌, வீராங்கணைகளும்‌ அணிவகுத்து நின்றனர்‌. 


வானுயர்த்தி- தோளுயர்த்தி நின்ற படையினரைப்‌ பார்த்து 
தனக்கே உரித்தான பாணியில்‌ வீரமங்கை வேலு நாச்சியார்‌ வீர 
உரையாற்றினார்‌. 


சாதி மத பேதமற்ற நாட்டுப்பற்றே நமது கேடயம்‌. நமது தாய்‌ 
மண்ணை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள்‌. 

நம்‌ மண்ணில்‌ அந்நியன்‌ ஆட்சியா? என்றார்‌ வேலு நாச்சியார்‌. 
அனுமதிக்க மாட்டோம்‌, அனுமதிக்க மாட்டோம்‌, என்ற 
வீரர்களின்‌ சபத ஒலி விண்ணைப்‌ பிளந்தது. 


நமக்கு இதுவரை ஆதரவு கொடுத்து இப்பெரும்படையின்‌ 
பயிற்சிக்கு உதவிய விருப்பாச்சி பாளைய மன்னர்‌ மரியாதைக்‌ 
குரிய கோபால்‌ நாயக்கருக்கு நாம்‌ என்றென்றும்‌ நன்றிக்கடன்‌ 
பட்டிருக்கிறோம்‌. 


அதேபோல்‌ திண்டுக்கல்‌ மன்னர்‌ ஹைதர்‌ அலியும்‌, நமது 
வேண்டுகோளை ஏற்று நவீன ஆயுதங்களை தனது மகன்‌ 
திப்புசுல்தான்‌ மூலம்‌ அனுப்பி வைத்ததற்காக அவருக்கும்‌ 
நன்றிக்கடன்‌ பட்டிருக்கின்றோம்‌. 

இங்கே வீரத்‌ தளபதிகளாக, படைகளை வழிநடத்தும்‌ மாவீரர்‌ 
களான பெரிய மருது, சின்ன மருது மற்றும்‌ பல சந்தர்ப்பங்களில்‌ 
எனது உயிர்காத்த வீராங்கணை பெண்கள்‌ உடையாள்‌ படையின்‌ 
தளபதி குயிலி போன்றோரின்‌ சார்பாகவும்‌ தங்கள்‌ உன்னதமான 
உயிர்களைத்‌ துச்சமென மதித்து, தாய்‌ நாட்டை மீட்டெடுக்க 
அணிவகுத்து நிற்கும்‌ ஆயிரமாயிரம்‌ வீரர்கள்‌- வீராங்கணைகளின்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ப) 63 
சார்பாகவும்‌ நன்றியினைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌ என்றார்‌ 
வேலு நாச்சியர்‌. 


இதைக்‌ கேட்டதும்‌ வெற்றிவேல்‌- வீரவேள்‌ என்று ஆர்ப்பரித்‌ 
தார்கள்‌ வீரர்கள்‌. 

தமிழகத்தைப்‌ பொறுத்தமட்டில்‌ மதமாச்சரியங்களைக்‌ கடந்த 
உறவுகள்‌, எம்மதமும்‌ சம்மதம்‌ என்கின்ற பரந்த மனப்பான்மை 
யுடனேயே இருந்து வந்திருக்கின்றது அன்று. 

சிவகங்கை அரண்மனைக்குள்‌ வீற்றிருக்கும்‌ ராஜராஜேஸ்வரி 
அம்மன்‌ சிலை போன்ற சிலையினை வீராங்கனை வேலு நாச்சி 
யாருக்கு ஹைதர்‌ அலி அன்பளிப்பாகக்‌ கொடுத்தனுப்பி இருந்தார்‌. 

அச்சிலையினை ஹைதர்‌ அலியின்‌ மகன்‌ திப்புசுல்தான்‌ வேலு 
நாச்சியாருக்கு அன்பளிப்பாக்கிய போது வீரர்களின்‌ ஆரவாரம்‌ 
மேலும்‌ அதிகரித்தது. 

வேலுநாச்சியாரின்‌ நம்பிக்கைப்‌ போராளியாக, நிழல்‌ போலத்‌ 
தன்னை காத்து நிற்கும்‌ கேடயமாக வலம்‌ வந்து கொண்டிருக்கும்‌ 
குயிலி தன்‌ மடியில்‌ மடித்து வைத்திருந்த திருநீற்றை அவிழ்த்து 
வேலு நாச்சியாரின்‌ நெற்றியில்‌ பூசினாள்‌. 

பெரிய மருது பின்னே வாட்படை அணிவகுக்க போர்‌ உடை 
யில்‌ கம்பீரமாக நின்று கொண்டிருந்தார்‌. அவரிடம்‌, பளபளக்கும்‌ 
வாள்‌ ஒன்றை வேலு நாச்சியார்‌ அளித்திட, மாவீரன்‌ பெரிய மருது 
வணங்கிப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. 

சின்ன மருதுவின்‌ பின்னே வளரிப்‌ படை அணிவகுத்து நிற்க, 
அதற்குத்‌ தலைமை ஏற்று கம்பீரமாக ,நின்று கொண்டிருந்த சின்ன 
மருதுவுக்கு படைத்‌ தலைவி வளரி ஒன்றை அளித்திட்டார்‌. படை 
யின்‌ தளபதி என்ற பணிவோடு அதைப்‌ பெற்றுக்‌ கொண்டார்‌. 


குயிலியின்‌ பின்னே உடையாள்‌ பெண்கள்‌ படை அணிவகுத்து 
நிற்க அதற்குத்‌ தலைமை ஏற்று வீராங்கணை தன்னிகரற்ற தளபதி 
யாய்‌ நின்றிட, அவரிடம்‌ வேலு நாச்சியார்‌ திருநீற்று வாழ்ததுக்‌ 
களைப்‌ பெற்றுக்‌ கொண்டு, வீரவாள்‌ ஒன்றை அளித்தார்‌. அந்த 
இடைத்தற்கரிய கவுரவத்தை குயிலி தாழ்‌ பணிந்து தலைவியிடம்‌ 
ஏற்றுக்‌ கொண்ட காட்சியைக்‌ கண்ட உடைவாள்‌ படை வீராங்‌ 
கணைகள்‌ கரவொலி எழுப்பினர்‌. 


64 பு யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 


வேலுநாச்சியார்‌ படைகள்‌ அணிவகுத்திட, அதன்பின்னே 
பல்வேறு கிராமங்கள்‌, நாடுகளின்‌ தனியார்‌ படைகளும்‌ 
பின்தொடர அதன்பின்னே பீரங்கிப்படை அணிவகுத்தது. 


படைவீரர்களின்‌ நடுவே, நடுநாயகமாக போர்‌ தேரில்‌ ஏறி 
லாவகமாகத்‌ தேரில்‌ பூட்டப்பட்டிருந்த குதிரைகளைச்‌ 
செலுத்தினார்‌ வீராங்கணை வேலுநாச்சியார்‌. 


மகா பாரதப்‌ போரில்‌ அர்ச்சுனன்‌ மகன்‌ அபிமன்யூ போல, 
வெள்ளச்சி நாச்சியார்‌, வேலு நாச்சியாரைப்‌ பின்தொடர்ந்தார்‌ 
தனித்‌ தேரில்‌. 


விருப்பாச்சி மக்களின்‌ கரகோசத்துடன்‌ புறப்பட்டது காண்‌ 
சிவகங்கை மீட்புப்‌ படை, வேலு நாச்சியார்‌ மீட்ப்புப்படை 
சிவகங்கையை நோக்கிச்‌ சீறி வருகிறது என்ற செய்தி சிவகங்கை 
நவாப்புக்கும்‌, தளபதி பான்ஜோருக்கும்‌ எட்டியது. 


சினம்‌ கொண்டனர்‌. வேலு நாச்சியாரா? வரட்டுமே! அவள்‌ 
தன்‌ உயிரை மாய்த்துக்‌ கொள்வதற்காக விளக்கில்‌ விழும்‌ விட்டில்‌ 
பூச்சியாய்‌ வந்து கொண்டிருக்கிறாள்‌! 


அவளும்‌, அவளது படைகளும்‌ சிவகங்கை வரை வர விட்டால்‌ 
தானே! அவளது படையை புறப்பட்ட குகை வாயிலிலேயே 
சந்தித்து அழித்துவிட வேண்டும்‌! 

அதற்கு என்ன வழி! யார்‌ தலைமையில்‌ படையை அனுப்புவது 
தீவிரமாக ஆலோசித்தனர்‌. 


குரங்கு தன்‌ குட்டியை வைத்து பரீட்சித்துப்‌ பார்ப்பதைப்‌ 
போல, தங்களது அரண்மனைத்‌ தரகன்‌ மல்லரிராயன்‌ தலைமை 
யில்‌ பெரும்படையை அனுப்புவது. அவன்‌ மதுரை கோச்சடை 
எனும்‌ இடத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ படையைச்‌ சந்தித்து 
போரிட்டு அழிப்பது என்று திட்டமிட்டனர்‌. 


திட்டப்படி மல்லரிராயனின்‌ தலைமையில்‌ பெரும்‌ படை 
ஒன்று புறப்பட்டது. “செய்‌ அல்லது செத்து மடி” என்ற கட்டளை 
யுடன்‌ அவன்‌ அனுப்பப்பட்டான்‌. 

மதுரைக்கு அருகில்‌ உள்ள கோச்சடை எனும்‌ ஊரில்‌ இரவு 
தூங்கி விழித்த வேலு நாச்சியாருக்கு எதிர்பாராத அதிர்ச்சி 
காத்திருந்தது. படைவீரர்கள்‌ ஓய்வெடுத்து தயாராகும்‌ 
முன்னேயே, மல்லாரி ராயனின்‌ துரோகப்‌ படை விடுதலைப்‌ 


i 
| 
| 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ பூ 


படையைத்‌ தாக்கத்‌ தொடங்கியது. வேலு நாச்சியார்‌ இதை 
எதிர்பார்க்காவிட்டாலும்‌, தானே வந்து வலையில்‌ மாட்டிக்‌ 
கொண்ட மல்லாரி ராயனுக்குப்‌ பாடம்‌ புகட்ட வேண்டும்‌. 


வேலுநாச்சியாரின்‌ எண்ண அலைகள்‌ இப்படிச்‌ சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்க குயிலி குறுக்கிட்டாள்‌! / 


மகாராணியே ! உங்களுக்குத்‌ துரோகமிழைத்துக்‌ 
கொண்டிருந்தவரை நான்‌ கொன்றதன்‌ காரணமாக, சிவகங்கைச்‌ 
சீமையில்‌ சாதிக்‌ கலவரத்தை முன்னின்று நடத்திய மல்லாரி 
ராயனை, நான்‌ சந்திப்பது தான்‌ எனக்குச்‌ சரியாகப்‌ படுகிறது 


கட்டளையிடுங்கள்‌ தாயே! நான்‌ களத்தில்‌ இறங்கிட ! வாய்ப்புக்‌ 
கொடுங்கள்‌ தாயே! ஆங்கிலேயரின்‌ கையாள்‌ மல்லாரி ராயனை 
எனது வாளுக்கு இரையாக்கிட என்று ஆவேசமாக கேட்டாள்‌ 
குயிலி! 


அவசரப்படாதே குயிலி! உனது வீரத்தை நான்‌ மெச்சுகிறேன்‌. 


அவன்தான்‌ தாய்‌ நாட்டிற்குத்‌ துரோகம்‌ இழைத்துக்‌ கொண்‌ 
டிருப்பவன்‌. சிவகங்கை மக்கள்‌ சகோதரர்களாக வாழ்ந்து 
கொண்டிருந்தவர்களிடம்‌ சாதித்‌ தயை மூட்டி சகோதரத்துவத்தை 
அழித்தவன்‌. அவனுக்கு இங்கேயே சமாதி கட்டிட வேண்டும்‌ 
என்று நினைத்தபடி பெரிய மருதுவையும்‌ சின்ன மருதுவையும்‌ 
பார்த்தார்‌ வேலு நாச்சியார்‌. 


இந்தக்‌ கயவனைச்‌ சந்திக்க இவ்வளவு நேரம்‌ தாமதிப்பானேன்‌. 
வேலு நாச்சியாரின்‌ ஆணைக்காகக்‌ காத்திருந்த இருபெரும்‌ 
மாவீரர்களுக்கும்‌, வேலுநாச்சியாரின்‌ தலை அசைவு மிகுந்த 
உற்சாகத்தைத்‌ தந்தது. போரில்‌ இறங்கினர்‌, குயிலியும்‌, 
வேலுநாச்சியாரும்‌ களத்திலிருந்து ஒதுங்கி இருந்தனர்‌. 


போர்‌ துவங்கிய சிறிது நேரத்திற்கெல்லாம்‌, மிகப்‌ பெரிய 
இழப்பை சந்தித்தான்‌ மல்லாரிராயன்‌. சின்ன மருதுவின்‌ வளரி, 
பாய்ந்து சென்று மல்லாரி ராயனின்‌ தலையைச்‌ சாய்த்தது. மல்லாரி 
ராயனின்‌ தலை மண்ணில்‌ சாயவே, அவனோடு வந்த படை 
வீரர்கள்‌ ஓட்டம்‌ பிடித்தனர்‌. போர்க்களத்திலிருந்து தப்பி ஓடினர்‌. 

முதல்‌ வெற்றி பெற்ற ஆனந்தப்‌ பெருக்கோடு வீரர்‌ பெருங்‌ 
கூட்டம்‌, திருப்புவனம்‌ பக்கமுள்ள 'சிலைமான்‌” என்ற கிராமத்தை 
நெருங்கிக்‌ கொண்டிருந்தது. 


குயிலி-௪ 


66 பு குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ றி 
படட TT 
முன்னே அணிவகுப்பில்‌ சென்ற வேலு நாச்சியாருக்கும்‌, மருது 


சகோதரர்களுக்கும்‌, குயிலிக்கும்‌ எதிரே இன்னொரு பெரும்படை. 


தென்பட்டது. அது யாராக இருக்கும்‌ என்ற சந்தேகத்தில்‌" 
என்றாலும்‌ தயார்‌ நிலையில்‌ அப்படையை நெருங்கியபோது, அது 
மல்லாரி ராயனின்‌ தம்பி ரங்கராயன்‌ என்பது தெரிய வந்தது. 


அவன்‌ இன்னொரு தேசத்‌ துரோகி! மல்லாரி ராயனுக்கு பக்க 
பலமாக ஆங்கிலேயருக்கு விசுவாசியாகச்‌ செயல்பட்டவன்‌. 


உன்‌ அண்ணன்‌ மல்லாரி ராயன்‌ தோல்வியுற்றால்‌ வேலு 
நாச்சியாரின்‌ படை சிலைமான்‌ வழியாகத்தான்‌ வரவேண்டும்‌. நீ 
அங்கேயே எதிர்கொண்டு வேலு நாச்சியாரின்‌ படையை 
சிதறடித்து சின்னாபின்னமாக்கிட வேண்டும்‌ என்ற நவாபின்‌ 
ஆணையின்படி எதிர்கொண்டான்‌ ரெங்கராயன்‌. தன்‌ அண்ணன்‌ 
மல்லாரி ராயனின்‌ தலையைக்‌ கொய்தவன்‌ சின்னமருது. அவனை 
எப்படியாவது கொன்று பழிதீர்த்துக்‌ கொள்ளும்‌ வஞ்சக 
வெறியோடு தனது 'படையை உற்சாகப்படுத்தி தயார்‌ நிலையில்‌ 
நின்று கொண்டிருந்தான்‌ ரெங்கராயன்‌. 


இப்போது ரெங்கராயனின்‌ படையைச்‌ சந்திப்பதற்கு எல்லாப்‌ 
படைகளும்‌ தேவையில்லை. மற்ற பெரிய மருது, குயிலி போன்ற 
தளபதிகள்‌ ஓய்வெடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. சின்ன மருதுவே 
போதும்‌ என்று வளரிப்‌ படைக்கு மட்டும்‌ ஆணையிட்டார்‌ வேலு 
நாச்சியார்‌. 

ரெங்கராயனுக்கு அண்ணனைக்‌ கொன்ற சின்ன மருதுவின்‌ மீது 
கண்‌. சன்ன மருதுவுக்கோ நாட்டைக்‌ காட்டிக்‌ கொடுத்துக்‌ 
கொண்டிருக்கின்ற தேசத்‌ துரோகி ரெங்கராயனின்‌ மீது கண்‌! 

இரு கண்களும்‌ எப்போது ஒரு நேர்கோட்டில்‌ சநீதிக்கின்றதோ 
அப்போதுதான்‌ முடிவு தெரியும்‌. 

போர்‌ ஆரம்பித்துவிட்டது. சின்ன மருதுவின்‌ வளரிப்படை பல 
தலைகளை வெட்டி வீழ்த்தியது. ரெங்கராயனின்‌ படை நிலை 
குலைந்தது. ரெங்கராயன்‌ தீரமுடன்‌ போரிட்டான்‌. 

மதம்‌ கொண்ட யானையாய்‌ ரெங்கராயனின்‌ படைக்குள்‌ 
ஊடுருவிய சின்ன மருதுவின்‌ கண்ணும்‌ ரெங்கராயனின்‌ கண்ணும்‌ 
ஒரே நேர்கோட்டில்‌ சந்தித்தது. அடுத்த கணம்‌ நூலிழை தவறாமல்‌ 
சின்ன மருது வீசிய வளரி ரெங்கராயனின்‌ தலையைக்‌ கொய்‌ 
தெடுத்தது. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 067 
விருப்பாச்சியிலிருந்து புறப்பட்ட வேலு நாச்சியாரின்‌ 
படையை ஆங்காங்கே தன்‌ ஆட்களின்‌ மூலம்‌ படையை அனுப்பி 
சிதறடிப்பது, சின்னாபின்னமாக்கிப்‌ பலவீனப்படுத்துவது என்று 
நவாபு போட்ட திட்டங்கள்‌ முழுத்‌ தோல்வியையே சந்தித்தது. 


அப்படி பலவீனப்பட்டு வரும்‌ படையை தமது பெரும்படை 
மூலம்‌ மானாமதுரை வைகை ஆற்றங்கரையில்‌ சந்தித்து நவீன்‌ 
ஆயுதங்களைப்‌ பயன்படுத்தி முற்றிலுமாக அழித்தொழிப்பது. 
வேலு நாச்சியாரையும்‌ அவருடைய தளபதிகளையும்‌ கொன்று 
அங்கேயே புதைத்துவிடுவது என்பதுதான்‌ ஆங்கிலப்‌ படையின்‌ 
திட்டமாக இருந்தது. 


அதற்கேற்றவாறு அவர்களின்‌ வியூகமும்‌ அமைக்கப்பட்டிருந்‌ 
தது. இதை ஒற்றவர்கள்‌ மூலம்‌ நன்கு தெரிந்திருந்தார்‌ வேலு 
நாச்சியார்‌. மானாமதுரை வைகை ஆற்றங்கரையில்‌ நாம்‌ சந்திக்க 
இருக்கின்ற வெள்ளைக்காரர்களின்‌ படையை சந்திப்பது 
அதிமுக்கியத்துவம்‌ வாய்ந்தது. 


அவர்கள்‌ அதிநவீன ஆயுதங்களுடன்‌ முகாமிட்டிருப்பதாகவும்‌ 
பல ஆயிரம்‌ போர்‌ வீரர்கள்‌ நாணல்‌ புதர்களில்‌ பதுங்கி 
இருப்பதாகவும்‌ தகவல்கள்‌ வந்த வண்ணமிருக்கின்றன. 


எனவே, யார்‌! யார்‌! எந்தெந்த வகையிலே செயல்படுவது 
நம்முடைய படைகளின்‌ அணிவகுப்பு வியூகம்‌ எப்படி 
அமைந்தால்‌ வெள்ளையரின்‌ வியூகத்தை முறியடிக்க முடியும்‌. 


இந்தப்‌ போரில்‌ நமது படைகள்‌ அனைத்தும்‌ களத்தில்‌ நிற்க 
வேண்டும்‌. இது ஒரு சவாலானது, சோதனையானது. நாம்‌ இதில்‌ 
நிச்சயம்‌ வெற்றி பெறுவோம்‌. நமது வீரர்களை உற்சாகப்படுத்திட 
வேண்டும்‌. நமது விடுதலைப்‌ படைக்கு அதிகம்‌ சேதம்‌ ஏற்படா 
வண்ணம்‌ பார்த்துக்கொள்ள வேண்டும்‌ என்று கூறியபடி 
தளபதிகள்‌ பெரிய மருத்து, சின்னமருது, குயிலி போன்ற தளபதி 
களைப்‌ பார்த்தார்‌. ந்‌ 

அவர்கள்‌ அச்சமின்றி போர்‌ வெறியுடன்‌ கம்பீரமாக நின்று 
கொண்டிருந்தார்கள்‌/ 


தக்க தருணங்களில்‌ சமயோசிதமாக, விவேகத்தோடு உத்தரவு 
களைப்‌ பிறப்பிக்க வேண்டும்‌ என்பது போன்ற போர்த்‌ தந்திரங்‌ 
களை பெரியமருது, சின்னமருது, குயிலி போன்ற நாமெல்லாம்‌ 


68ப யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 


பலமுறை சிந்தித்து எடுத்த முடிவுதான்‌. அதனைச்‌ செயல்படுத்து 
கின்ற நேரம்‌ வந்துவிட்டது என்றார்‌ வேலு நாச்சியார்‌. 

வைகை ஆற்றின்‌ ஒரு கரையில்‌ வெள்ளையர்‌ படை துப்பாக்கி 
களையும்‌, பீரங்கிகளையும்‌ முறையாக இயக்கத்‌ தெரிந்த பயிற்சி 
பெற்ற வீரர்களையும்‌ நம்பி இருப்பதால்‌ ஆர்ப்பரித்து நிற்கிறது. 

வைகை ஆற்றின்‌ மறுகரையில்‌ பெரிய மருது, சின்ன மருது, 
குயிலியின்‌ உடையாள்‌ பெண்கள்‌ படை நிற்கிறது. வேலு 
நாச்சியார்‌ யானையின்‌ மீதமர்ந்து தலைமை தாங்குகின்றார்‌. 


இரு கரைகளிலிருந்தும்‌ ஆர்ப்பாட்டங்களும்‌, போர்‌ பரணியும்‌ 
பேரிசை முழக்கங்களும்‌, சங்குச்‌ சத்தங்களும்‌ மாறி மாறி வரு 
கின்றதே தவிர இரண்டு படைகளுமே களத்தில்‌ இறங்கவில்லை! 

ஆனால்‌ போர்‌ முழக்கங்கள்‌ மட்டுமே வெற்றியைத்‌ தேடித்‌ 
தராது. பூனைக்கு நாம்‌ தான்‌ மணி கட்டியாக வேண்டும்‌ என்று 
முடிவெடுத்த வேலு நாச்சியார்‌ 'கவான்‌ கல்‌” படைக்கு 
உத்தரவிட்டார்‌. 

'கவான்‌ கல்‌' படை வெள்ளையர்‌ படையை நோக்கு சர்‌.... சர்‌ 
என்று கவான்‌ கற்களை மின்னல்‌ வேகத்தில்‌ வீசி அதிர வைத்தது 
வெள்ளையர்படையை/ 

அதனைத்‌ தொடர்ந்து விஷம்‌ தோய்ந்த அம்புகளைக்‌ கொண்ட 
விற்படை அம்புகளை எய்தி பல உயிர்ச்சேதங்களை வெள்ளையர்‌ 
மற்றும்‌ அவர்களின்‌ கூலிப்‌ படைக்கு உண்டாக்கியது. 

சினம்‌ கொண்ட வெள்ளையர்‌ மற்றும்‌ கூலிப்படைகளை 
களத்தில்‌ இறங்கும்படி உத்தரவிட்டான்‌ தளபதி/ 

போர்‌ ஆரம்பமானது! இரு படைகளும்‌ களத்தில்‌, வெள்ளை 
யரின்‌ பீரங்கிகள்‌ குண்டுகளைக்‌ கக்கியது. துப்பாக்கி ரவைகள்‌ 
சரமாரியாக இடைவெளியில்லாமல்‌ பாய்ந்து தாக்கியது. 

வேலுநாச்சியாரின்‌ விடுதலைப்‌ படையில்‌ உயிர்ச்சேதம்‌ 
அதிகரித்தது. பல நூறு வீரர்கள்‌ மாண்டார்கள்‌. வெற்றியின்‌ தூரம்‌ 
கண்ணுக்கு எட்டாத, கற்பனைக்கும்‌ எட்டாத தூரத்தில்‌ 
மறைந்தது. 

வெள்ளையரின்‌ கூலிப்படை வெற்றிக்களிப்பில்‌ மிதந்தது. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ Q 69 
EE 


வேலுநாச்சியார்‌ யானை மீதிருந்து கீழே குதித்தார்‌. பெரிய 
மருத்து, சின்ன மருது குயிலி போன்றோரை அருகில்‌ அழைத்தார்‌. 


நாம்‌ இதே போக்கில்‌ போரைத்‌ தொடர்ந்தால்‌ மேலும்‌ பல 
இழப்புக்களைச்‌ சந்திக்க வேண்டியதிருக்கும்‌. போர்‌ முறையை 
மாற்றி அமைப்போம்‌ என்று கூறினார்‌ வேலு நாச்சியார்‌. 


உத்தரவு! என்றனர்‌ மூன்று தளபதிகளும்‌! 


ஆற்றின்‌ வடகரையில்‌ உள்ள அடர்ந்த நாணல்‌ புதர்களில்‌ நமது 
பீரங்கிப்‌ படை பதுங்கட்டும்‌. துப்பாக்கிப்‌ படையும்‌ அவர்‌ 
களுக்குத்‌ துணையாக நிற்கட்டும்‌! 


பெரிய மருது! உங்கள்‌ குதிரைப்‌ படை வடக்கிலும்‌, 
சின்னமருது! உங்களின்‌ குதிரைப்படை தெற்கிலும்‌, குயிலியின்‌ 
உடையாள்‌ பெண்கள்‌ படை கிழக்கிலும்‌ அவர்களுக்குத்‌ துணை 
யாக திருப்பாசேத்தி வெட்டரிவாள்‌ படை பின்‌ தொடரட்டும்‌ 
என்று வியூகங்களை வகுத்துக்‌ கொடுத்துவிட்டு, போர்‌ முகத்தில்‌ 
எவர்‌ வரினும்‌ புறங்கொடாத புலியாய்‌ உடைவாளை உருவிய 
வேகத்தில்‌ தனது யானை மீதேறி அமர்ந்தார்‌ வேலு நாச்சியார்‌. 


இடது கையில்‌ பளபளக்கும்‌ வாளும்‌, வலது கையில்‌ 
கூர்மையான வேலுமாய்‌ வெள்ளையர்களின்‌ படைக்குள்‌ 
ஊடுருவினார்‌ வேலு நாச்சியார்‌. போர்‌ உக்கிரமாக நடந்தது. புழுதி 
பறந்தது! பீரங்கிக்‌ குண்டுகளின்‌ வெடிச்சத்தம்‌ விண்ணைப்‌ 
பிளந்தது. வானம்‌ புகை மண்டலத்தால்‌ மறைந்தது. 

வேலு நாச்சியாரின்‌ போர்‌ யானை ரத்தச்‌ சேற்றில்‌ கால்‌ பதித்து 
நடந்தது. வெள்ளையர்‌ படைவீரர்களின்‌ வெட்டுண்ட தலைகள்‌ 
யானையின்‌ கால்பட்டு உருண்டன. . 


குயிலியின்‌ வீர ஆவேசமிக்க உடையாள்‌ படை ஆண்களுக்கு 
நிகராக மட்டுமல்ல, அதையும்‌ தாண்டி வீரச்‌ சமர்புரிந்தது. எதிரிட்‌, 
படைவீரர்களின்‌ தலைகள்‌, குயிலியின்‌ பெண்கள்‌ படை 
வீராங்கணைகளின்‌ வாள்‌. வீச்சுக்குத்‌ தாக்குப்‌ பிடிக்க முடியாமல்‌ 
பனங்காய்கள்‌ போல சிதறி விழுந்தன. 


இவ்வளவு உக்கிரமான போரில்‌, தன்னுடைய படைக்கு 
வழிகாட்டி, தானும்‌ பல தலைகளைக்‌ கொய்தெடுத்துக்‌ கொண்‌ 
டிருந்தாலும்கூட, தன்னுடைய எண்ணத்தில்‌ பாதியையும்‌, பார்வை 
யில்‌ பாதியையும்‌ வேலு நாச்சியாரின்‌ பக்கம்‌ ஓட விட்டிருந்தார்‌. 


70 பி யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெர்‌ 
இட அகட அட, பை அட்ட பையை அவை ைைவையைைைகைைைைையை 


தனது ராணிக்கு ஏதும்‌ ஆபத்து ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதைக்‌ 
கவனிப்பதில்‌ கவனமாக இருந்தார்‌. 


வேலு நாச்சியாரை எதிரி படைவீரர்கள்‌ யார்‌ நெருங்கினாலும்‌, 
அடுத்த நொடியில்‌ அவர்களின்‌ தலை குயிலியின்‌ வாளுக்கு 
இரையாகிவிடும்‌. 


குயிலிக்கு இரண்டு பொறுப்பு. ஒன்று எதிரிகளை வீழ்த்தி 
போரில்‌ வெற்றி பெறுவது. இரண்டாவது வேலு நாச்சியாருக்கு 
ஆபத்து ஏற்பட்டுவிடாமல்‌ காப்பது. வேலு நாச்சியார்‌ இடை 
யூறின்றி வெற்றி முகத்தில்‌ போரை வழிநடத்த உதவுவது. 

சரவெடிகள்‌ போல பீரங்கி குண்டுகள்‌, குண்டு மாரி பொழிந்‌ 
தாலும்‌, அவற்றின்‌ ஊடே, பம்பரமாய்‌ சுழன்றாள்‌ குயிலி! அவளது 
சாகசமான போர்த்திறமை, எதிரிகளின்‌ நடுவே ஊடுரவிய விதம்‌, 
தனது பெண்கள்‌ படையை சாமர்த்தியமாக வியூகம்‌ அமைத்து 
உள்ளிழுத்து எதிரிகளை முறியடித்த விதம்‌, வேலுநாச்சியாரை 
மிகவும்‌ கவர்ந்தது. குயிலியின்‌ வாளும்‌- விழியும்‌ போர்க்களத்தில்‌ 
பளிச்சிட்ட விதம்‌ எதிரிகளையும்‌ கூட பிரமிக்க வைத்தது. 


பெரிய மருது- சின்ன மருது போன்றோரின்‌ வாள்‌- வளரி 
வீச்சுக்கு வீழ்ந்த எதிரிகளின்‌ தலைகள்‌ எண்ணிக்கையற்றது. 

வேலுநாச்சியார்‌- குயிலி போன்றோரின்‌ வலிமையான 
தாக்குதலும்‌ போர்‌ தந்திரத்தையும்‌ தாக்குப்‌ பிடிக்க முடியாமல்‌ பின்‌ 
வாங்கியது வெள்ளையர்‌ படை! அவிழ்த்துவிட்ட நெல்லிக்காய்‌ 
போல நாலாபக்கமும்‌ சிதறி ஓடியது வெள்ளையர்படை! தலை 
தப்பித்தால்‌ போதும்‌ என்று மிரண்டோடியது கூலிப்படை! 


மிகப்பெரிய அந்த வைகையாற்றங்கரையிலே நடந்த போரின்‌ 
வெற்றி வேலு நாச்சியாருக்கு தெம்பூட்டியது. இனி அவ்வளவு 
பெரிய எதிர்ப்புகள்‌ இருக்காது என்கின்ற நம்பிக்கையுடன்‌ 
காளையார்கோயிலை வந்தடைந்தது விடுதலைப்படை. 

ஆனால்‌ அங்கேயும்‌, தளபதி பான்ஜோரும்‌, ஜோஸப்‌ ஸ்மித்தும்‌ 
ஒரு படையுடன்‌ காத்திருந்தனர்‌ விடுதலைப்‌ படையை 
வீழ்த்துவதற்காக! 

கோச்சடைப்‌ போர்‌, சிலைமான்‌ போர்‌, வைகைப்போர்‌ என பல 
போர்களில்‌ வெற்றி கண்ட "சிவகங்கை மீட்புப்‌ போராளிகளின்‌ 
தரமிக்கச்‌ செயல்களை நன்கு அறிந்திருந்த பான்ஜோரும்‌, ஜோஸப்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ப்‌71 


ஸ்மித்தும்‌ ஒப்புக்குப்‌ போர்‌ நடத்த வந்தவர்கள்‌ போல காளையார்‌ 
கோவிலில்‌ போரை நடத்தினர்‌. 


அங்கே தான்‌ தன்‌ கணவர்‌ மன்னர்‌ முத்துவடுக நாதர்‌ 
வஞ்சகமாகக்‌ கொல்லப்பட்டார்‌. இந்த மண்ணில்‌ தானே அப்பாவி 
மக்களின்‌ தலைகளும்‌ உடல்களும்‌ சிதறிக்‌ கடந்தன. எட்டு 
ஆண்டுகளுக்கு முன்னே! 


அன்று அநீத ரத்தச்‌ சேற்றில்‌ நடந்து சென்றுதானே தன்‌ கணவ 
ரின்‌ உடலையும்‌, கெளரி நாச்சியாரின்‌ உடலையும்‌ பிணமாகப்‌ 
பார்க்க நேர்ந்தது. 

அந்த நினைவுகள்‌ அலை அலையாய்‌ வந்து மறைய, வேலு 
நாச்சியாரின்‌ வாளில்‌ தீப்பொறி பறந்தது. 


தனது தலைவி வேலு நாச்சியார்‌ தனது கணவரைப்‌ 
பறிகொடுத்த களம்‌ அல்லவா இந்தக்‌ காளையார்‌ கோவில்‌ போர்‌ 
களம்‌. அன்றுதானே நாடும்‌ பறிபோனது. அன்றிலிருந்து தானே 
பல இன்னல்களையும்‌ அனுபவித்து தலைமறைவு வாழ்க்கை 
நடத்த வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்பட்டது வேலு 
நாச்சியாருக்கு! அன்றிலிருந்து தானே தனது மகாராணி பட்டத்தை 
இழந்து விதவைக்‌ கோலத்திற்கு ஆளாக்கப்பட்டார்‌ என்கின்ற 
பல்வேறு நினைவுகள்‌, ராஜவிசுவாசி குயிலியின்‌ சிந்தனையைத்‌ 
திக்குமுக்காடச்‌ செய்து கொண்டிருந்தது. அதனால்‌ குயிலியின்‌ 
போர்‌ வெறி தலைக்கேறியது. 


அந்தப்‌ பழியிநைத்‌ தீர்த்திட வேண்டாமா? அதற்குக்‌ 
காரணமான ஜோஸப்‌ ஸ்மித்‌ எங்கே? மன்னரைச்‌ சுட்டுக்‌ கொன்ற 
தளபதி பான்ஜோர்‌ எங்கே? குயிலியின்‌ கண்கள்‌ தேடின. 
குயிலியின்‌ கண்கள்‌ தேடினவே தவிர அவர்கள்‌ களத்தில்‌ இல்லை! 

விடுதலைப்‌ படையினரின்‌ கடுமையான தாக்குதலைத்‌ தாக்குப்‌ 
பிடிக்க முடியாமல்‌ வெள்ளையர்‌ படை பின்வாங்கியது. 

அதிலே பான்ஜோரும்‌, ஜோஸப்‌ ஸ்மித்தும்‌ தாங்கள்‌ தங்கள்‌ 
குதிரைகளில்‌, தலை தப்பினால்‌ போதும்‌ என்று தலைதெறிக்க 
ஓடினர்‌. 


மருது சகோதரர்களின்‌ வீரமிக்கப்‌ போரை அவர்களால்‌ 
எதிர்கொள்ள முடியவில்லை. 


720 யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ 


அவர்கள்‌ பின்வாங்கியதற்குப்‌ போர்த்‌ தந்திரமும்‌ காரணமாக 
இருந்தது. காளையார்‌ கோவிலில்‌ ஒரு படையை வைத்துப்‌ 
போரிட்டாலும்‌ விடுதலைப்‌ பெரும்‌ படையை வெற்றி கொள்வது 
எளிது அல்ல! 


எல்லோரும்‌ இறுதிப்‌ போருக்கு சிவகங்கைக்குத்‌ தானே 
வந்தாக வேண்டும்‌. அங்கே முறியடிப்பதும்‌, வேலுநாச்சியாரைக்‌ 
கொல்வது, அல்லது சிறைப்பிடிப்பதும்‌ தானே நமது குறிக்கோள்‌! 
அப்போதுதானே, வெள்ளை கவர்னர்‌ “ஜார்ஜ்‌-பீ-காட்‌'டிடம்‌ 
பாராட்டுப்‌ பத்திரத்தைப்‌ பெறமுடியும்‌ என்கின்ற கற்பனை கலந்த 
நப்பாசையின்‌ காரமமாகவே காளையார்‌ கோவிலில்‌ பின்வாங்‌ 
கினர்‌. 

மிக எளிதில்‌ காளையார்‌ கோவிலும்‌ வேலுநாச்சியார்‌ வசம்‌ 
ஆகியது. 

வெற்றிக்‌ களிப்பில்‌ காளையார்‌ கோயில்‌ தெப்பக்குளத்தில்‌ 
ஆனை மடுவிலும்‌, கெளரி தீர்த்தத்திலும்‌. நீராடி விட்டு முத்து வடுக 
நாதரின்‌ நினைவிடத்திற்குச்‌ சென்று தங்களது வெற்றிகளை அவர்‌ 
காலடியில்‌ சமர்ப்பித்தார்கள்‌. 

மீண்டும்‌ சிவகங்கைச்‌ சீமையைக்‌ கைப்பற்றி, இழந்த நாட்டை 
மீட்டெடுத்து சிவகங்கை அரண்மனையில்‌ தேசக்‌ கொடியை 
நாட்டுவது. அரியணையில்‌ வேலூச்சியாரை அமர வைப்பது 
என்கின்ற சபதத்தையும்‌, மருது சகோதரர்களும்‌, குயிலியும்‌ 
தனித்தனியே எடுத்துக்‌ கொண்டனர்‌ முத்து வடுகநாதரின்‌ 
நினைவிடத்தில்‌. 


களம்‌ 10 
குயிலி சாகசமான உளவாளி 


மிக எளிதல்‌ காளையார்‌ கோயில்‌ வேலுநாச்சியாரின்‌ 
விடுதலைப்‌ படையின்‌ கைவசமானது. படைக்கலன்‌ அனைத்தும்‌ 
சற்றே நகர்ந்து சிவகங்கைக்கும்‌, காளையார்‌ கோயிலுக்கு 
மிடையே அடர்ந்த காட்டிற்குள்‌ முகாமிட்டிருந்தது. 

ஒற்றர்கள்‌ மூலமாக சிவகங்கையின்‌ பாதுகாப்புப்‌ பற்றி வந்த 
செய்திகள்‌ வேலு நாச்சியாரை மிகவும்‌ சிந்திக்கத்‌ தூண்டியது. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 73 
ET 


கடுமையான பாதுகாப்பு, வீதிகள்‌ தோறும்‌ வரிசை வரிசையாக 
துப்பாக்கி ஏந்திய வீரர்கள்‌, வீதிகளின்‌ முனையிலெல்லாம்‌ 
பீரங்கிகள்‌, அரண்மனைக்கு மேலேயும்‌ நாலாபக்கமும்‌ பீரங்கிப்‌ 
படைகள்‌ இப்படியாக நவீன ஆயுதங்கள்‌ தயார்‌ நிலையில்‌ 
உள்ளன. 


தரைப்‌ படையின்‌ எண்ணற்ற வீரர்கள்‌, வீச்சரிவாள்‌, வேல்கம்பு 
சதெமாக நிறுத்தப்பட்டுள்ளார்கள்‌ போன்ற செய்திகள்‌ வந்த 
வண்ணமிருந்தன. சிவகங்கை மண்ணை மிதிப்பதென்பது மிகக்‌ 
கடுமையாகப்பட்டது. வேலு நாச்சியாரும்‌, மருது சகோதரர்களும்‌- 
குயிலியும்‌ ஆலோசனையில்‌ ஈடுபட்டனர்‌. 


சிவகங்கையின்‌ நவாபு ஆட்சிக்கு ஆதரவாகவும்‌, வேலு 
நாச்சியாருக்கு விரோதிகளாகவும்‌ கருதப்பட்ட துரோகிகள்‌ 
மல்லவராயனும்‌, அவனது தம்பி ரெங்கராயனும்‌ கோச்சடைப்‌ 
போரிலும்‌ சிலைமான்‌ போரிலும்‌ கொல்லப்பட்டு விட்டார்கள்‌. 
இனி கருங்காலிப்‌ படையினர்‌ அதிகம்‌ இருக்க வாய்ப்பில்லை! 


நம்மிடமும்‌ உள்ள நவீனக்‌ கருவிகள்‌ பீரங்கி துப்பாக்கிகள்‌ 
அதனைத்‌ திறமையாக இயக்கக்கூடிய வீரர்களும்‌ உள்ளார்கள்‌. 
எனவே சிவகங்கையைப்‌ போரிட்டுப்‌ பிடிப்பதில்‌ ஏதும்‌ பெரிய 
சிரமம்‌ இருக்காது. உயிர்ச்சேதம்‌ அதிகம்‌ ஏற்பட வாய்ப்பு உள்ளது 
என்று பெரிய மருதுவும்‌- சின்ன மருதுவும்‌ அபிப்பிராயப்‌ 
பட்டார்கள்‌. 

சிவகங்கை மீட்புப்படை இன்னும்‌ சற்று முன்னேறி அறியாக்‌ 
குறிச்சி காட்டிற்குள்‌ முகாமிட்டது. வேலு நாச்சியார்‌ கண்களுக்கு 
அய்யனார்‌ கோயில்‌ தென்பட்டது. அய்யனார்‌ கோயில்‌ 
அருகிலேயே படைகள்‌! 


வேலுநாச்சியாரின்‌ நினைவுகள்‌ எட்டு ஆண்டுகளுக்குப்‌ 
பின்னோக்கிச்‌ சென்றன. தன்னைக்‌ காட்டிக்‌ கொடுக்க மறுத்து 
என்னைத்‌ துரத்தி வந்த எதிரிகளின்‌ வீச்சரிவாளுக்கு இரையான 
தியாகி உடையாளின்‌ நினைவு வந்தது. வேலு நாச்சியாரை 
அறியாமலேயே உடல்‌ நடுங்கியது. கண்ணீர்‌ பெருகியது. 


ஊற்றெடுத்த கண்ணீர்‌ பாதையை மறைத்தாலும்‌, கண்ணீரைத்‌ 
துடைத்துக்‌ கொண்டு தனது சகாக்கள்‌ சிலருடன்‌ சிறிது தூரம்‌ 
நடந்து வந்தார்‌. 


740 யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெர்‌ 


வந்தவரின்‌ நடை தளர்ந்தது. நடையை நிறுத்தி தரையை உற்று 
நோக்கினார்‌ வேலு நாச்சியார்‌. 

ஆம்‌. அந்த இடத்தில்தான்‌, அந்த மண்ணில்தான்‌ உடையாளின்‌ 
தலை, வெள்ளைக்கார அதிகாரிகளால்‌ வெட்டி வீழ்த்தப்பட்டது. 
சிறிது நேரம்‌ கண்களை மூடிக்‌ கொண்டு மெளனமாக நின்றார்‌ 
வேலு நாச்சியார்‌. 


தனது படைவீரர்களைப்‌ பார்த்து உருக்கமாக தழுத்தழுத்த 
குரலில்‌ உரையாற்றினார்‌. அந்த இடத்தின்‌ சோகக்‌ கதையை! 


என்‌ கணவர்‌ முத்துவடுகநாதர்‌ கொல்லப்பட்ட உடனே, 
அமைச்சர்‌ தாண்டவராயன்‌ பிள்ளையின்‌ ஆலோசனைப்படி, 
அனைவரும்‌ தப்பி தலைமறைவானோம்‌. அப்போது இந்த 
இடத்திற்கு என்‌ குதிரையை விரைந்து ஓட்டி வந்தேன்‌. 

எதிரிகள்‌ என்னைப்‌ பின்தொடர்ந்தனர்‌. இந்த அய்யனார்‌ 
கோயில்‌ அருகே மாடு மேய்த்துக்‌ கொண்டிருந்த உடையாள்‌ என்ற 
பெண்‌, எனக்கு எதிரிகள்‌ நடமாட்டமில்லாத திசையைக்‌ காட்டித்‌ 
்‌ தப்பித்துப்‌ போகும்படிக்‌ கூறினார்‌. நானும்‌ அதன்படியே அவள்‌ 
காட்டிய திசையில்‌ அடர்ந்த காட்டிற்குள்‌ குதிரையைச்‌ செலுத்தி 
தப்பிச்‌ சென்றேன்‌. 

பின்தொடர்ந்து வந்த எதிரிகளும்‌ இந்த இடத்திற்கு வந்தவுடன்‌ 
திக்குத்‌ தெரியாமல்‌ நின்றனர்‌. எதிர்பட்ட உடையாளிடம்‌ விசாரித்‌ 
தனர்‌. அப்போது காட்டிக்‌ கொடுக்க மறுத்த உடையாள்‌ என்ற 
குமரிப்‌ பெண்ணை கொலை செய்து போட்டார்கள்‌. 


தேச பக்தியோடு, உயிருக்கும்‌ அஞ்சாமல்‌ காட்டிக்‌ கொடுக்க 
மறுத்து களப்பலியான உடையாளின்‌ இடம்‌ இது. 


வீரமங்கை உடையாளின்‌ தியாகத்தை நினைவுகூறும்‌ வகையில்‌ 
நாள்தோறும்‌ இந்தப்‌ புண்ணிய பூமியில்‌ பூஜை நடத்த வேண்டும்‌ 
இந்த இடம்‌ ஒரு வழிபாட்டுத்‌ தலமாக என்றென்றும்‌ திகழ 
வேண்டும்‌. A 

இதற்கு அருகாமையில்‌ இருக்கும்‌ அரியாக்குறிச்சி கிராமமும்‌ 
கொல்லங்குடி கிராமமும்‌ வெட்டுண்ட உடையாள்‌ கோயிலுக்கு 
தானமாக வழங்குகிறேன்‌. 


காரைக்குடியில்‌ இருக்கும்‌ கருப்ப வேளாரையும்‌, காரி 
வேளாரையும்‌ இன்றே பூஜாரிகளாக நியமிக்கின்றேன்‌. நாடு 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 75 
முழுவதும்‌ வெற்றி கொண்ட பின்‌ வெட்டுண்ட உடையாளுக்கு 
நினைவுச்சின்னம்‌ கோயிலாக எழுப்பிடத்‌ திட்டமிட்டுள்ளேன்‌ 
என்று உருக்கமாக தன்‌ படையினருக்கு நினைவுகூர்நீதாள்‌. 


மேலும்‌ ஒரு ரகசியமான ஆனால்‌ புரட்சிகரமான ஒரு 
விஷயத்தைப்‌ போட்டுடைத்தார்‌ வேலு நாச்சியார்‌. 


பெண்ணடிமைத்தனம்‌ தலைதூக்கியிருந்த அந்தக்‌ காலக்‌ 
கட்டத்தில்‌ கணினியுகமான இப்போதும்கூடத்தான்‌. கணவன்‌ 
இறந்துவிட்ட பின்பு, இறுதிச்‌ சடங்கின்‌ இறுதிப்‌ பகுதியில்‌, 
மனைவியின்‌ தலையில்‌ நிறைய பூவைத்து மஞ்சள்‌ பூசிக்‌ 
குங்குமமிட்டு (அறுக்கப்‌ போகிற ஆட்டிற்கு மாலை போடுவதைப்‌ 
போல) 


மணவறையில்‌ உட்கார வைப்பது போல மர உரலில்‌ உட்கார 
வைப்பார்கள்‌. அதைக்‌ காணும்‌ பெண்கள்‌ கதறி அழுவார்கள்‌. 
ஏனெனில்‌ அப்போது பலர்‌ முன்னிலையில்‌ கழற்றப்‌ போகும்‌ 
தாலிக்கு உள்ள மரியாதை. அதன்‌ பலத்தை அப்போது பெண்கள்‌ 
உணருவதாலேயே அத்தனை அழுகையும்‌ கண்ணீரும்‌. ஆனால்‌ 
முத்துவடுக நாதர்‌ கொல்லப்பட்ட பின்பு, அத்தகைய சடங்கு 
களைக்‌ கூடச்‌ செய்யும்‌ அவகாசமில்லை! வேலு நாச்சியார்‌ 
உடனடியாகத்‌ தப்பிச்‌ செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது. 


ஆனாலும்‌, வேலு நாச்சியாரின்‌ மனதில்‌ அந்த நினைப்பு 
இல்லாமலில்லை! இருந்தும்‌, தன்‌ அன்புக்‌ கணவர்‌, சிவகங்கை 
இளவரசர்‌ மன்னர்கள்‌ புடைசூழ, சேடியர்கள்‌ வாழ்த்திட மக்களின்‌ 
ஆரவார மகிழ்ச்சியோடு கட்டிய வைரத்‌ தாலியை ஏன்‌ இதுவரை 
கழற்றவில்லை என்ற தகவலை அவரே கூறினார்‌. 


மன்னர்‌ கொல்லப்பட்டார்‌. அரசாட்சியும்‌ கைவிட்டுப்‌ போய்‌ 
விட்டது. இழந்த நாட்டை மீட்க வேண்டுமானால்‌ நான்‌ தப்பிப்‌ 
பிழைக்க வேண்டியது கட்டாயம்‌. சடங்கு சம்பிரதாயங்களைச்‌ 
செய்வதற்கு கால அவகாசமில்லை! நானாக அந்தப்‌ புனித வைரத்‌ 
தாலியை கழற்றி எரிந்துவிடவும்‌ கூடாது. 


எனவே இன்று நான்‌ நாட்டை விட்டு வெளியேறுகிறேன்‌. 
மீண்டும்‌ என்‌ தாய்‌ நாட்டின்‌ மண்ணில்‌ என்‌ காலடி படுகின்றபோது 
தான்‌ என்‌ மன்னர்‌ கட்டிய தாலியைக்‌ கழற்றுவேன்‌ என்று 
சபதமெடுத்துப்‌ புறப்பட்டேன்‌. 


760 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 


நான்‌ விருப்பாச்சி கோபால்‌ நாயக்கரின்‌ நாடு சென்றடைந்த 
உடனே கேள்விப்பட்ட துக்ககரமான செய்தி என்னை வாட்டி 
எடுத்தது. என்‌ வைராக்கியத்தை மேலும்‌ உறுதிப்படுத்தியது. 
எனக்காக உடையாள்‌ கொல்லப்பட்டாள்‌ என்ற செய்திதான்‌ அது. 


என்‌ தாலியைக்‌ கழற்ற வேண்டிய இடம்‌, உடையாள்‌ 
வெட்டுண்ட இந்த அரியாக்குறிச்சி மண்தான்‌ என்பதை அன்றே 
முடிவு செய்தேன்‌. இப்போது எனது சபதம்‌ நிறைவேறியது. 

இநீத இடத்திலேயே என்‌ மன்னர்‌ இராமநாதபுரம்‌ அரண்மனை 
மண்ட்பத்தில்‌ வேத மந்திரங்கள்‌ ஒலித்திடக்‌ கட்டிய வைரத்‌ 
தாலியை சிவகங்கைச்‌ சீமையை மீட்டெடுக்க வந்துள்ள 
விடுதலைப்‌ படையினர்‌ சாட்சியாகக்‌ கழற்றுகின்றேன்‌. இந்தத்‌ 
தாலியை இங்கே உடையாள்‌ நினைவாக ஊன்றப்பட்டுள்ள இந்தக்‌ 
கல்லில்‌ சாற்றுகிறேன்‌. என்று சாற்றினார்‌ வேலு நாச்சியார்‌. 


இப்படியாக வெட்டுடையாள்‌ நாயகியின்‌ அடிக்கல்‌ நாட்டுவிழா 
முடிந்தது. அதன்பின்‌, படைகள்‌ சிவகங்கையைச்‌ சற்று 
தொலைவில்‌ வைத்து காட்டிற்குள்‌ முகாமிட்டது. 


வழிப்போக்கர்கள்‌ நடமாடும்‌ பாதையை ஒட்டி முகாம்‌ 
அமைந்திருந்ததால்‌, சிவகங்கையின்‌ பாதுகாப்பு ஏற்பாடுகளின்‌ 
உண்மை நிலையை அறிந்துகொள்ள வழிப்போக்கர்களிடம்‌ 
விசாரித்து அறிய மிகவும்‌ உதவியது. 

ஒற்றர்களின்‌ செய்தியும்‌, வழிப்போக்கர்களின்‌ செய்தியும்‌ 
ஏறத்தாழ சிவகங்கை நகரின்‌ பாதுகாப்புப்‌ பற்றி ஒரே மாதிரி 
யாகவே இருந்தது. ஏற்கனவே அறிந்திருந்தபடி மிகப்‌ பலம்‌ 
வாய்ந்த பாதுகாப்புதான்‌. 

எத்தகைய அரண்கள்‌ பலப்படுத்தப்பட்டிருந்தாலும்‌, தயங்குவ 
தாலோ, தாமதப்படுத்துவதாலோ, இலக்கை எட்ட முடியாது! 
என்று எண்ணிய வேலு நாச்சியார்‌, போர்‌ வியூகத்தைத்‌ தானே 
வகுக்க எண்ணினார்‌. 

சின்ன மருது தலைமையில்‌ ஒரு கணிசமான படைவீரர்களை 
அனுப்பி திருப்பத்தூர்‌ கோட்டையைக்‌ கைப்பற்றச்‌ சொல்வது. 

பெரிய மருதுவின்‌ தலைமையில்‌, சிவகங்கை தெப்பக்குளத்தின்‌ 
தென்பகுதியில்‌ மாளிகையில்‌ உள்ள நவாபின்‌ படையை 
எதிர்கொள்ளச்‌ செய்வது. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 77 


தன்னோடு, தனது உயிர்‌ காத்த தோழி தளபதி குயிலியின்‌ 
உடையாள்‌ படையும்‌, ஆங்கிலப்‌ படைத்‌ தளபதி பான்ஜோர்‌ 
படையை எதிர்கொள்வது என்று திட்டம்‌ தீட்டிக்‌ கொண்டிருந்தார்‌ 
வேலு ' நாச்சியார்‌. 


அப்போது அநீத வழியாக வந்து கொண்டிருந்த மூதாட்டி 
ஒருவர்‌ தடியின்‌ உதவியோடு தள்ளாடி நடந்து வந்துகொண் 
டிருந்தார்‌. வந்தவர்‌ நேரடியாக, முகாமிற்குள்‌ சென்று வேலு 
நாச்சியாரைச்‌ சந்தித்தார்‌. 


அச்சமோ பதட்டமோ ஏதுமின்றி கிழவி வேலு நாச்சியாரிடம்‌ 
செல்வதை சின்னமருது பார்த்துவிட்டார்‌. வேகமாக ஓடிவந்து 
கிழவியைத்‌ தடுத்து நிறுத்தினார்‌. 

கிழவி வருவதைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்த வேலு நாச்சியார்‌ 
அவர்‌ ஏதோ சொல்ல வருகின்றார்‌ என்பதை யூகித்துக்‌ 
கொண்டார்‌, சின்ன மருதுவிடம்‌ சைகை காட்டி அக்கிழவியை 
அனுமதிக்கும்படி கூறினார்‌. 

தடுத்த சின்ன மருதுவிடம்‌, பொறு தம்பி! அவசரப்படாதே! 
நான்‌ சொல்ல வந்ததைக்‌ கொஞ்சம்‌ கேளுங்கள்‌! என்றாள்‌ கிழவி! 
அவளது தைரியத்தைக்‌ கண்டு வியந்த சின்ன மருது சற்று ஒதுங்கி 
நின்றார்‌. 

நான்‌ சொல்ல வந்த செய்தி உங்களின்‌ இறுதி வெற்றிக்கு . 
மிகவும்‌ உதவியாக இருக்கும்‌ என்று நம்புகிறேன்‌ என்று கூறித்‌ தன்‌ 
பொக்கை வாயால்‌ மெல்லச்‌ சிரித்தாள்‌ கழவி! அவளது சிரிப்பு 
ஏதோ, தன்னைக்‌ கேலி பேசும்‌ ஏளனச்‌ சிரிப்பு போலத்‌ 
தோன்றியது சின்ன மருதுவுக்கு/ 

மூக்கின்‌ நுனியில்‌ கோபம்‌ கொப்பளிக்க, ஏய்‌! கிழவி! நீ யார்‌! 
எங்கிருந்து வருகிறாய்‌! என்று அதட்டலாகக்‌ கேட்டார்‌ சின்ன 


மருது! தனது உடைவாளை கையில்‌ உருவியபடி! 
௫ 


சின்ன மருதுவின்‌ கோபம்‌ பொல்லாதது என்பதை அறிந்திருந்த 
வேலு நாச்சியார்‌, பொறுங்கள்‌ என்று கையசைத்தார்‌. 


மகாராணியே! சிவகங்கை நகரின்‌ பாதகாப்புத்‌ தெரிந்து 
எச்சரிக்கையாக இருப்பதும்‌ ஒருவகைப்‌ போர்த்‌ தந்திரம்தான்‌. 
எதிரியின்‌ பலம்‌ அறிந்து செயல்படுவதுதான்‌ விவேகம்‌. இந்தச்‌ 
சூழ்நிலையில்‌ விவேகம்தான்‌ வெற்றிக்கு வழிகாட்டும்‌ கருவி! 


780 யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெர்‌ 


வெறும்‌ வீரம்‌ சில நேரங்களில்‌ அழிவினைத்‌ தேடித்தரும்‌. 
இப்போது உங்களுக்கு வேண்டியது வீரம்‌ கலந்த விவேகம்தான்‌. 

நான்‌ ஒரு யோசனை சொல்லுகிறேன்‌. மகாராணியே, 
தங்களுக்கு இந்தக்‌ கழவி யோசனை சொல்வது அதிகப்‌ பிரசங்கித்‌ 
தனம்தான்‌. மன்னித்துக்‌ கொள்ளுங்கள்‌! 

இம்‌! சொல்லுங்கள்‌ என்றார்‌ வேலுநாச்சியார்‌. மனதில்‌ 
பட்டதை தயங்காமல்‌ சொல்லுங்கள்‌ என்றார்‌. 

நாளை மறுநாள்‌ “விஜயதசமி பண்டிகை நாள்‌! 

ஆமாம்‌ அதற்கென்ன என்றார்‌ வேலு நாச்சியார்‌. 


விஜயதசமி நாளன்று, சிவகங்கை அரண்மனைக்குள்‌ அருள்‌ 
பாலித்துக்‌ கொண்டிருக்கும்‌ உங்கள்‌ மாமனாரால்‌ நிர்மானித்த 
அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மனைத்‌ தரிசிக்க அனைத்துப்‌ 
பெண்களுக்கும்‌ உரிமை வழங்கி அதற்கான அறிவிப்பும்‌ 
தண்டோரா மூலம்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது அரசின்‌ 
உத்தரவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 


அதற்காக, பெண்கள்‌ அரண்மனைக்குள்‌ சாமி தரிசனத்திற்குச்‌ 
செல்ல வசதியாக அரண்மனை முகப்பு வாயிலைத்‌ திறந்து 
விடுகிறார்களாம்‌. மக்களும்‌, அம்மனைத்‌ தரிசிக்க ஆவலாக 
இருக்கிறார்கள்‌. 

இதைப்‌ பயன்படுத்தி, தங்களின்‌ தலைமையில்‌ உங்கள்‌ குயிலி 
யின்‌ பெண்கள்‌ படையை சதாராண உடையில்‌, ஆயுதங்களை 
மறைத்து வைத்துக்‌ கொண்டு அரண்மனைக்குள்‌ மக்களோடு 
மக்களாக, ஆளுக்கோர்‌ அர்ச்சனத்‌ தட்டோடு நுழைந்துவிடச்‌ 
சொல்லுங்கள்‌. நேரம்‌ பார்த்துத்‌ தாக்குதலைத்‌ தொடங்குங்கள்‌! 
வெற்றிக்கனி உங்கள்‌ மடியில்‌ தானாக வந்து விழும்‌ என்று 
கூறியபடி கிழவி மீண்டும்‌ பொக்கை வாய்‌ சிரிப்பை உதிர்த்தாள்‌. 


இவள்‌ உண்மையிலேயே நமக்கு ஆதரவான கிழவியா? 
இல்லை! நமது படைபலத்தை ண்‌ பார்க்க ஆங்கிலேயரால்‌ 


அனுப்பப்பட்டவளா? 
உண்மையிலேயே விஜய தசமி தினத்தன்று அரண்மனை 
வாயிலை திறந்துவிடப்‌ போகிறார்களா? 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 079 

ஆங்கிலேயர்கள்‌ என்ன அவ்வளவு பெரிய முட்டாள்களா? 
நமது விடுதலைப்‌ படையை உள்ளிழுக்க அவர்கள்‌ இந்தக்‌ கிழவி 
மூலம்‌ தந்திரமாக செய்தி அனுப்பி நமக்கு ஆசையைக்‌ 
காட்டியிருக்கிறார்களா ? 


என்பன போன்ற சந்தேகங்கள்‌ சின்ன மருதுவுக்கு எழுந்தன. 


மூதாட்டியின்‌ அருகில்‌ வந்த வேலு நாச்சியார்‌, கிழவியின்‌ மீது 
பல சந்தேகங்கள்‌ எழுந்தாலும்‌, அதை வெளிக்காட்டிக்‌ கொள்ளா 
மல்‌ அம்மா! இவ்வளவு ரகசியங்களை எங்களுக்குச்‌ சொல்லும்‌ 
தாங்கள்‌ யார்‌? என்று நான்‌ தெரிந்து கொள்ளலாமா? என்றார்‌ 
நாச்சியார்‌. ஆனால்‌ சின்ன மருது கிழவியை நெருங்கி வந்தான்‌. 
சின்ன மருவின்‌ சந்தேகம்‌ கோபமாக மாறிடும்‌ சூழ்நிலையைக்‌ 
கவனித்தாள்‌ கிழவி! அதனால்‌ விபரீதம்‌ ஏற்படும்‌ முன்பு. 


தன்‌ கைத்தடியை கழே போட்டாள்‌ கிழவி! தலையில்‌ வைத்‌ 
திருந்த நரை விழுந்த 'விக்‌*கைக்‌ கழற்றினாள்‌. கூனிய முதுகை 
நிமிர்த்தினாள்‌. இப்போது கிழவி கம்பீரமான குமரியாக நின்றாள்‌. 

கிழவியின்‌ நடவடிக்கைகளைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்த 
நாச்சியாரும்‌, சின்ன மருதுவும்‌ வியப்பில்‌ ஆழ்ந்தனர்‌. 


ஆ! நம்முடைய “குயிலி வாய்விட்டுக்‌ கூறினார்‌ வேலு 
நாச்சியார்‌. 


எதற்கு இந்த மாறுவேடம்‌ “குயிலி! 

தாயே! சிவகங்கைக்குள்‌ எதிரிகளின்‌ வியூகம்‌ எப்படி வகுக்கப்‌ 
பட்டுள்ளது! அதனை எப்படி நாம்‌ தகர்க்கலாம்‌ என்பதை 
அறிந்துகொள்ள நானே மாறுவேடமிட்டு சிவகங்கை நகருக்குள்‌ 
நுழைந்தேன்‌ என்றால்‌ குயிலி. 


என்ன ஆபத்தான காரியத்தில்‌ இறங்கியிருக்கிறாய்‌ குயிலி! 
என்னிடம்‌ கூடச்‌ சொல்லவில்லையே! என்றார்‌ வேலு நாச்சியார்‌. 


நான்‌ தங்களிடம்‌ அனுமதி கேட்டிருந்தால்‌ தந்திருக்க, 
மாட்டீர்கள்‌. பாதுகாப்பு வளையம்‌ எப்படி அமைத்திருக்கிறார்கள்‌ 
என்பதை அறிந்து வரத்தான்‌ சென்றேன்‌. அங்கே போன பிறகு 
தான்‌, அரசு போட்ட தண்டோரா பற்றிய விவரம்‌ தெரியவந்தது. 


ராஜராஜேஸ்வரி அம்மன்‌ கோவிலுக்குச்‌ செல்ல பெண்கள்‌ 
அனுமதிக்கப்படுவது உண்மைதானா என்பதைப்‌ பலரிடமும்‌ 
கேட்டறிந்தேன்‌. 


80 குயிலியின்‌ தியாகத்‌ தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ றி 


உண்மை என்று தெரிந்த பிறகு நான்‌ ஒரு நிமிடம்‌ கூட 
சிவகங்கையில்‌ தாமதிக்கவில்லை! இந்த மகிழ்ச்சிகரமான 
செய்தியை தங்களிடம்‌ சொல்லி, அதற்கான ஆயத்தங்களைச்‌ 
செய்யவே ஓடோடி வந்தேன்‌ என்றாள்‌ சந்தோஷமாக குயிலி! 


இத்தகைய சாகசத்தை உயிரைப்‌ பணயம்‌ வைத்து ஒற்றைப்‌ 
பெண்மணியாய்‌ எதிரியின்‌ குகைக்குள்‌ சென்று, வெற்றியின்‌ 
வாயிலைத்‌ திறந்து வைத்துவிட்டு வந்திருக்கிறாயே குயிலி! 
என்னே உனது சாமர்த்தியம்‌! என்று கூறியபடி கட்டியணைத்து 
வாழ்த்தினார்‌ வேலு நாச்சியார்‌. 


சூரியன்‌ மேற்கில்‌ ஓய்வெடுக்க மறைந்தான்‌. விடுதலைப்‌ படை 
யினரும்‌ சந்தோஷக்‌ களிப்பில்‌ அடர்ந்த அந்தக்‌ காட்டிற்குள்ளேயே 
உறங்கினர்‌. 

குயிலியின்‌ தைரியத்தையும்‌ அவள்‌ கொண்டுவந்த 
நற்செய்தியையும்‌ மனதிற்குள்‌ அசைபோட்டபடி வேலுநாச்சியார்‌ 
படுத்திருந்தார்‌. 

வெள்ளச்சி நாச்சியார்‌ குயிலியைக்‌ கட்டி அணைத்தபடி தூங்கிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


மறுநாள்‌: 


ஏற்கனவே திட்டமிட்டபடி சின்ன மருது திருப்பத்தூர்‌ 
கோட்டையை கைப்பற்றிட தனது படையுடன்‌ புறப்பட்டார்‌. 
இதனை அறிந்த சிவகங்கை நவாபு, ஒரு பெரும்‌ படையை 
திருப்பத்தூர்‌ நோக்கி அனுப்பினார்‌. ஆனால்‌ சிவகங்கையிலிருந்து 
புறப்பட்ட வெள்ளையர்‌ படையை தெம்மாப்பட்டு கண்மாய்‌ 
கரையில்‌ தடுத்து நிறுத்திய தம்பி பட்டி சின்னத்தம்பியின்‌ படை 
வெள்ளையர்‌ படையை சின்னாபின்னமாக்கியது. சிதறடித்தது. 
எனவே பெரிய எதிர்ப்பின்றி திருப்பத்தூர்‌ கோட்டை சின்ன 
மருதுவின்‌ கைவசமாகியது. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 0 81 
களம்‌ - 11 
குயிலி ஆயுதக்‌ கிடங்கில்‌ குதித்த முதல்‌ 
மனித வெடிகுண்டு 


சிவகங்கை அரண்மனை கெளரி விலாசிற்குள்ளிருந்து அருள்‌ 
பாலித்துக்‌ கொண்டருக்கும்‌ ராஜராஜேஸ்வரி அம்மனை அம்‌ 
மண்ணின்‌ மாதரசிகள்‌ சுதந்திரமாக வழிபட்டு- வழிபாடு நடத்தி 
பல வருடங்கள்‌ ஆகிவிட்டன. கிட்டத்தட்ட அம்மக்களுக்கு 
அப்படியொரு அம்மன்‌ அங்கே உள்ளதே மறந்துபோய்‌ 
விட்டார்கள்‌. 

ஆனால்‌ சிவகங்கை மன்னர்‌ நாவாபு, குடிமக்களுக்கு இப்படி 
ஒரு நற்செய்தியை தண்டோரா மூலம்‌ அறிவித்த நாளிலிருந்து 
அந்த ராஜராஜேஸ்வரி அம்மனைத்‌ தரிசித்து ஆசி பெற 
'விஜயதசிமி' நாள்‌ எப்போது புலரும்‌ என்றே காத்திருந்தனர்‌. 


அந்த நாள்‌ இன்று புலர்ந்துவிட்டது. அதிகாலையிலேயே 
வாவரசியிலிருந்து வயதுக்கு வந்த குமரிகள்‌ வரை குளித்து முழுகி 
புத்தாடை அணிந்து கூந்தலை பூக்களால்‌ அலங்கரித்துக்‌ 
கொண்டனர்‌. 


மஞ்சள்‌ பூசிய மதிவதன நெற்றியில்‌ குங்குமமிட்டு மங்கல 
மகளிராகக்‌ காட்சி தந்தனர்‌. அவர்தம்‌ கூந்தலிலிருந்து நீர்த்துளிகள்‌ 
சொட்டுச்‌ சொட்டாய்‌ அவர்களின்‌ ரவிக்கைகளை நனைத்துக்‌ 
கொண்டிருந்தன. 


அது எழு ஞாயிறைக்‌ கண்டு உருகிப்‌ பசும்‌ புள்ளின்‌ நுனியில்‌ 
முத்தாய்‌ திரண்டு நிற்கும்‌ பனித்துளி போலக்‌ காட்சி தந்தன. 

ஆவலோடு காத்து நிற்கும்‌ மக்களின்‌ மனம்‌ குளிர அரண்மனைக்‌ 
காவலர்களால்‌ முகப்பு வாயில்‌ திறந்து விடப்பட்டது. பெண்கள்‌ 
கூட்டம்‌ முநீதியடித்துக்‌ கொண்டு அரண்மனைக்குள்‌ நிரம்பி 
வழிந்தது. எங்கு நோக்கினும்‌ பெண்கள்‌ கூட்டம்‌. 

இதை மாடியிலிருந்து தளபதி பான்ஜோர்‌ ரசித்துப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


ராஜராஜேஸ்வரி அம்மனின்‌ சன்னதி வேத முழக்கங்களோடு 
திறக்கப்பட்டது. ஆரத்தித்‌ தட்டுகளோடு அலைமோதிய கூட்டம்‌ 
நெருக்கடியில்‌ சிக்கியது. ஆராதனை தொடங்கியது. 


820 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 

பிரார்த்தனைகள்‌ ஒருபுறம்‌ நடக்க “குயிலி” தனது உடையாள்‌ 
பெண்கள்‌ படை வீராங்கணைகளை சரியான இடங்களில்‌ நிறுத்‌ 
திடும்‌ பணியைத்‌ திறம்படச்‌ செய்து கொண்டிருநதாள்‌. அவர்கள்‌ 
மாறுவேடத்தில்‌ இருந்தாலும்‌ ஆயுதங்களை மடியில்‌ செருகி 
வைத்திருந்தனர்‌. . 

அம்மனின்‌ பக்தைகளோ, அம்மனின்‌ அழகைக்‌ கண்டு பக்திப்‌ 
பரவசத்தோடு வழிபட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. எண்ணிக்கையற்ற 
அகல்‌ விளக்குகள்‌ நல்லெண்ணைக்‌ குளியலில்‌ திரி எரிந்து 
கொண்டிருந்தன. 


பளபளக்கும்‌ வெண்கல அண்டாவில்‌ எண்ணெய்‌ நிரப்பப்‌ 
பட்டிருந்தது. அந்த எண்ணையையே பெண்கள்‌ விளக்கேற்றப்‌ 
பயன்படுத்தினார்கள்‌. 

ஆங்கில ஆட்சியாளர்களின்‌ வீரர்கள்‌ ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு 
கண்காணிப்புப்‌ பணியில்‌ ஈடுபட்டுக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
ஒற்றர்களின்‌ ஊடுருவலும்‌ நிறைந்திருந்தது. 

ஆங்கில தளபதி பான்ஜோர்‌ அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில்‌ 
கால்‌ மேல்‌ கால்‌ போட்டுப்‌ பார்த்து ரசித்துக்‌ கொண்டிருந்தார்‌. 
அட்டகாசமாக அமர்ந்திருந்த பான்ஜோரின்சிம்மாசனத்தின்‌ 
இருபுறமும்‌ ஆயுதமேந்திய வீரர்கள்‌ நின்றுகொண்டிருந்தார்கள்‌. 

கையில்‌ அர்ச்சனைத்‌ தட்டு, இடுப்பின்‌ இரு மருங்கும்‌ 
உடைவாள்களுடன்‌ மாறுவேடத்தில்‌ இருந்த வேலு நாச்சியாரின்‌ 
பார்வை குயிலியின்‌ நடமாட்டத்தைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்‌ 
தது. குயிலியின்‌ பார்வை, பெண்‌ வேடமிட்டு ஆலய மணியின்‌ 
அருகில்‌ நின்று கொண்டிருந்த அந்த இளைஞனின்‌ மீது 
இளைஞனின்‌ பார்வை வேலு நாச்சியார்‌ மீது. 

“குயிலி தனது உடைவாளைத்‌ தடவிப்‌ பார்த்தபடி அங்கு 
மிங்குமாய்ச்‌ சுழன்று கொண்டிருந்தாள்‌. 
. அவள்‌ அணிந்திருந்த கிராமியப்‌ பாணி நூல்‌ புடவை பலரையும்‌ 
கவர்ந்திழுந்தது. 

எப்போதுமில்லாத புதுத்‌ தெம்புடன்‌, அகமும்‌, முகமும்‌ 
மலர்ந்த 18 வயது பருவ மங்கை பசியெடுத்த பெண்‌ புலியாய்‌ 
இங்குமங்கும்‌ உலாவிக்‌ கொண்டிருந்தாள்‌ “குயிலி. - 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ (ப) 83 

நேரம்‌ நெருங்க நெருங்க பதட்டமான குயிலியின்‌ பார்வை, 
வேலு நாச்சியார்‌ மீதும்‌ தளபதி பான்ஜோர்‌ மீதுமே மாறி மாறி 
பட்டுத்‌ திரும்பியது. 

பான்ஜோரைப்‌ பார்க்கும்போது குயிலியின்‌ கண்கள்‌ சிவக்கும்‌. 
வேலு நாச்சியாரைப்‌ பார்க்கும்போது ஒரு வெற்றிப்‌ புன்னகை 
அரும்பும்‌ குயிலுக்கு! 

இப்போது குயிலிக்கு சுமை அதிகமாகியது. போர்‌ துவங்கிட 
ஆலய மணியை அந்த இளைஞன்‌ எப்போது அடிப்பான்‌. மணி 
யோசை கேட்டவுடன்‌, ஏற்கனவே காவலில்‌ உள்ள ஆங்கிலப்‌ 
படை வீரர்களை திடீர்‌ தாக்குதல்‌ மூலம்‌ வாளுக்கு எப்படி 
இரையாக்குவது ? 


இந்த வியூகத்தைச்‌ செயல்படுத்த உடையார்‌ பெண்கள்‌ 
படையின்‌ வீராங்கணைகளிடம்‌ அறிவுறுத்தப்பட்டிருந்தது! 


நாளை வேலு நாச்சியாரை அரியணையில்‌ அமர வைத்து அழகு 
பார்க்க வேண்டுமே! அதனால்‌ அவரையும்‌ கண்‌ இமை 
கொட்டாமல்‌ எதிரிகள்‌ சூழ்ந்திடாமல்‌ கண்காணிக்க வேண்டிய 
பெறும்‌ பொறுப்பையும்‌ குயிலி தனக்குத்‌ தானே ஏற்படுத்திக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


குயிலி அடிக்கொருதரம்‌ அரண்மனை வாயில்‌ பக்கம்‌ போவதும்‌ 
வருவதுமாக இருந்தாள்‌. குயிலிக்கு கொடுக்கப்பட்ட பணி உரிய 
நேரத்தில்‌ செய்தியாக வரும்‌ என்பதில்‌ வேலுநாச்சியாருக்கு நன்கு 
தெரியும்‌. 


போரை ஆரம்பிப்பதற்கான சமிக்ஞை கிடைக்க நேரம்‌ 
தாமதமாக, தாமதமாக குயிலியின்‌ இதயத்துடிப்பு அதிகரித்துக்‌ 
கொண்டே போனது. 


இப்போது குயிலி, பெண்கள்‌ படைத்‌ தளபதி மட்டுமல்ல! 
நாச்சியாரின்‌ நம்பிக்கைக்குரியவர்‌ மட்டுமல்ல! நாச்சியாரைக்‌ 
காக்கும்‌ மெய்க்காப்பாளர்‌ மட்டுமல்ல! ஒற்றராகவும்‌ கூடச்‌ 
செயல்பட்டார்‌! திருப்பத்தரரைக்‌ கைப்பற்றிய சின்ன மருதுவின்‌ 
படை சிவகங்கைக்கு அருகில்‌ வந்து முகாமிட்டிருக்கிறது. 
சிவகங்கைத்‌ தெப்பக்குளம்‌ கீழ்‌ கரையில்‌ நவாபு உல்தத்‌ 
உம்ராவின்‌ படையைச்‌ சிதறடித்த பெரிய மருதுவின்‌ படையும்‌ 
அங்கேயே காத்திருக்கின்றது. 


84 யிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 


அந்த இரண்டு மருதுகளும்‌ கைக்கெட்டிய தூரத்திலேயே 
இருக்கிறார்கள்‌ தம்தம்‌ படைகளுடன்‌. 


இனி நாம்‌ போரைத்‌ துவக்கலாம்‌ என்று அந்த இளைஞன்‌ 
அடிக்கும்‌ மணியோசை, பெரிய மருது சின்ன மருதுவின்‌ 
காதுகளுக்கு எட்டும்‌ தூரத்தில்‌ நெருக்கமாக சிவகங்கைக்கு மிக 
அருகாமையிலே இருக்கிறார்கள்‌ என்ற ஒற்றர்களின்‌ சமிக்ஞை 
யால்‌ கிடைத்த செய்தி, குயிலி வேலு நாச்சியாரின்‌ காதுகளில்‌ மிக 
ரகசியமாகக்‌ கூறினார்‌. அச்செய்தியை அறிவதற்காகத்தானே 
குயிலி. அடிக்கடி அரண்மனை வாயில்‌ பக்கம்‌ வந்து சென்றாள்‌. 


அந்த இளைஞன்‌ வேலு நாச்சியாரைப்‌ பார்க்க, வேலு 
நாச்சியார்‌ குயிலியைப்‌ பார்க்க, குயிலி அரண்மனை வாயிலைப்‌ 
பார்க்கவுமாக இருநீத காட்சி இப்போது மாறிவிட்டது. 


இப்போது வேலு நாச்சியாரிடம்‌ குயிலி சொல்ல, வேலு 
நாச்சியார்‌ இளைஞனுக்கு செய்கையால்‌ ரகசிய உத்தரவிட 
கோயில்‌ மணியோசை சலசலத்தது ! 


போர்‌ முரசாய்‌, சங்கநாதமாய்‌ ஆலய மணியோசை கேட்ட 
வுடன்‌ தங்கள்‌ இடுப்புகளில்‌ மறைத்து வைக்கப்பட்டிருந்த 
வாள்கள்‌ உரைகளை விட்டு வெளியே வந்தன. உடையாள்‌ 
பெண்கள்‌ படை போரைத்‌ துவக்கியது. இதைக்‌ கொஞ்சமும்‌ 
எதிர்பாராதிருந்த ஆங்கிலேயரின்‌ படைவீரர்களின்‌ தலைகள்‌ 
வெட்டி வீழ்த்தப்பட்டன. 

இந்தத்‌ திடீர்த்‌ தாக்குதலைக்‌ கண்டு திடுக்கிட்ட தளபதி 
பான்ஜோர்‌ என்ன செய்வதென்றே புரியாமல்‌ கதிகலங்கி நின்றான்‌. 


என்றாலும்‌ சுதாரித்துக்‌ கொண்ட ஆங்கிலத்‌ தளபதி பான்ஜோர்‌ 
தன்னை நோக்கி மேல்மாடிக்குத்‌ தாவி வரும்‌ வேலு நாச்சியாரை 
நோக்கி துப்பாக்கியால்‌ சரமாரியாகச்‌ சுட ஆரம்பித்தான்‌. 


இதற்கிடையில்‌, நிலைமை கட்டுமீறிப்‌ போய்க்‌ 
கொண்டிருப்பதை தளபதி பான்ஜோர்‌ பார்க்கிறான்‌. உரத்த குரலில்‌ 
ஆணையிடுகிறான்‌. 


ஆங்கிலப்‌ படையினரே! மன்னர்‌ நவாபின்‌ விசுவாசிகளே! நமது 
ஆயுதக்‌ கிடங்கில்‌ உள்ள துப்பாக்கி, பீரங்கி போன்ற நமது நவீன 
ஆயுதங்களை எடுத்து எதிரிகளைச்‌ சுட்டுத்‌ தள்ளுங்கள்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ Q 85 

பெண்கள்‌ என்று பாராதீர்கள்‌! நயவஞ்சகமாக அரண்‌ 
மனைக்குள்‌ புகுந்த அவர்களையும்‌, பெண்கள்‌ படையின்‌ தளபதி 
குயிலியையும்‌ சுட்டுப்‌ பொசுக்குங்கள்‌! 


என்னை நெருங்கி வந்து கொண்டுள்ள வேலு என்னுடைய 
துப்பாக்கி ரவைக்கே பலியாவாள்‌. எனவே அவளைப்‌ பற்றி 
நீங்கள்‌ யாரும்‌ கவலைப்படாதீர்கள்‌. 

பான்ஜோரின்‌ இந்தக்‌ கட்டளை அரண்மனைச்‌ சுவர்களில்‌ பட்டு 
எதிரொலித்தது. படைவீரர்கள்‌ அனைவரும்‌ ஆயுதக்‌ கிடங்கை 
நோக்கி ஓடினார்கள்‌. நிலா முற்றத்தில்‌ அடுக்கி வைக்கப்‌ 
பட்டிருந்த ஆயுதக்‌ கிடங்கை நோக்கி விரைந்தார்கள்‌. 


பான்ஜோரின்‌ கட்டளை அரண்மனை வளாகத்திற்குள்‌ உள்ள 
அனைத்துப்‌ பெண்‌ படையினரின்‌ காதுகளுக்கும்‌ கேட்டது. 
ஆனால்‌ அதை எப்படித்‌ தடுப்பது என்று யாருக்கும்‌ தோன்ற 
வில்லை! 

வேலு நாச்சியாருக்கும்‌ தான்‌ கேட்டது! ஆனால்‌ அதை ஒரு 
பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை! அவரது நோக்க 
மெல்லாம்‌ தளபதி பான்ஜோரைக்‌ கொல்வது; தனது கணவர்‌ 
முத்துவடுக நாதரை மறைந்திருந்து சுட்டுக்‌ கொன்றவன்‌ 
பான்ஜோர்‌! என்ற எண்ணமே நிறைந்திருந்தது. 

பான்ஜோரின்‌ துப்பாக்கி ரவைகள்‌ சரமாரியாகப்‌ பாய்ந்து வர, 
வீரமங்கை வேலுநாச்சியார்‌ தூண்களில்‌ மறைந்து, மறைந்து 
சாகசமாகத்‌ தப்பித்து பான்ஜோரை நெருங்கிவிட்டாள்‌. 


வேலு நாச்சியாரின்‌ கைகளில்‌ துப்பாக்கி போன்ற நவீன 
ஆயுதங்கள்‌ இல்லை. இரண்டு கைகளிலும்‌ வாள்கள்‌ மட்டும்‌ 
மின்னிப்‌ பளபளத்துக்‌ கொண்டிருந்தது. 

பான்ஜோரின்‌ ஆத்திரம்‌ கண்களை மறைக்க, ஏதாவது ஒரு 
துப்பாக்கி ரவையாவது வேலுவின்‌ உடலைத்‌ துளைத்திட 
மாட்டாதா? என்ற ஆத்திரத்தில்‌ அனைத்து ரவைகளும்‌ தீர்ந்துகூடத்‌ 
தெரியாமல்‌ சுட்டுக்‌ கொண்டிருந்தான்‌. 


குண்டுகள்‌ காலியானது. இப்போது பான்ஜோர்‌ நிராயுதபாணி 
யானான்‌. வேலு நாச்சியார்‌ நெருங்கியவுடன்‌ அச்சத்தால்‌ ஒரு 
தூணில்‌ சரிந்தான்‌. 


86 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 

பான்ஜோர்‌ சற்று நேரத்திற்கு முன்பு, தம்‌ படையினருக்கு இட்ட 
கட்டளை, ஆயுதக்‌ கிடங்கில்‌ உள்ள துப்பாக்கிகளை எடுத்துச்‌ 
சுட்டுத்‌ தள்ளுங்கள்‌ என்றிட்ட கட்டளை, “குயிலியின்‌ காதுகளில்‌ 
நெருப்பாய்ப்‌ பாய்ந்தது. 

வெறும்‌ வாள்களையும்‌- வளரிகளையும்‌ மட்டுமே பதுக்கிக்‌ 
கொண்டு, அரண்மனைக்குள்‌ நுழைந்த உடையாள்‌ பெண்கள்‌ 
படை துப்பாக்கிக்‌ குண்டுகளை எதிர்கொள்ள முடியாது. ஒரு சில 
நிமிடங்களில்‌, நாச்சியாரும்‌, அவர்தம்‌ படையினரும்‌ கொல்லப்‌ 
பட்டு விடுவார்கள்‌. விடுதலைப்‌ படை ஈசலாய்‌ குவிந்துவிடும்‌. 
குயிலியின்‌ சிந்தனையில்‌ பட்டது. இப்போது வீரம்‌ முக்கியமல்ல! 
விவேகமும்‌- தியாகமும்தான்‌ முக்கியம்‌. இவ்விரண்டையும்‌ 
கவசமாக்கினாள்‌ ' குயிலி! ராஜராஜேஸ்வரி ஆலயம்‌ நோக்கி 
ஓடினாள்‌ குயிலி! 


அங்கே, கொப்பறையிலிருந்த எண்ணெயைத்‌ தன்‌ உடலில்‌ 
ஊற்றிக்‌ கொண்டாள்‌. அங்கே சுழன்று எரிந்து கொண்டிருந்த ஒரு 
அகல்‌ விளக்கை கையில்‌ எடுத்துக்‌ கொண்டாள்‌. மாடிப்‌ 
படிக்கட்டுகளில்‌ கால்‌ பதித்து மாடிக்குப்‌ பாய்ந்து சென்றாள்‌. 

பான்ஜோர்‌ இட்ட ஆணையை நிறைவேற்ற எஞ்சிய வீரர்கள்‌ 
அனைவரும்‌ ஆயுதக்‌ கிடங்கை நோக்கி ஓடி வருவது மட்டுமே 
குயிலியின்‌ கண்களுக்குப்‌ புலப்படுகின்றது. 


போர்‌ எப்படி நடக்கிறது? மருது பாண்டியர்கள்‌ இந்தப்‌ போரில்‌ 
வந்து கலநீது கொண்டார்களா? வேலு நாச்சியார்‌ என்ன ஆனார்‌? 
என்கின்ற சிந்தனையெல்லாம்‌ தியாகக்‌ குயிலியின்‌ 
நினைவிலிருந்து மறைந்தன. 

'குயிலி* தான்‌ கொண்டு வந்த அகல்‌ விளக்கை தன்‌ உடலில்‌ 
பற்ற வைத்துக்‌ கொண்டாள்‌. 

ஆங்கிலப்‌ படைவீரர்கள்‌ ஆயுதக்‌ இடங்கை அடைந்தபோது பல 
நூறு மின்னல்களுடன்‌ இடிகள்‌ இடித்தது போன்ற சப்தம்‌ 
அரண்மனையை உலுக்கியது. 


ஆயுதங்களை எடுப்பதற்கு ஓடிவந்த ஆங்கிலப்படையினர்‌ 
உருக்குலைந்து போனார்கள்‌. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 87 


த pA VN ட 
ஆயுதக்‌ கிடங்கில்‌ குதித்து உயிர்விட்ட 
முதல்‌ மனித வெடிகுண்டு குயிலி! 


மேலே மாடியில்‌ பான்ஜோருடன்‌ போரிட்டுக்‌ கொண்டிருந்த 


- வேலு நாச்சியாருக்கு ஏதோ நடந்துவிட்டது என்பதை மட்டும்‌ 


யூகிக்க முடிந்தது. 

£பான்ஜோர்‌' ஆயுதக்‌ கிடங்கில்‌ உள்ள துப்பாக்கிகளை எடுத்து 
சுட்டு வீழ்த்துங்கள்‌ என்ற ஆணை பிறப்பித்தான்‌. அதை 
முறியடிக்க 'குயிலி'தான்‌ ஏதோ சூழ்ச்சி செய்திருக்க வேண்டும்‌. 

'குயிலி'யைத்‌ தவிர வேறு யாருக்கும்‌ அத்தகைய துணிச்சல்‌ 
வராது. 

எனக்கு ஆபத்து வந்த போதெல்லாம்‌ தன்‌ உயிரைப்‌ பணயம்‌ 
வைத்து என்னைக்‌ காத்த துணிச்சல்‌ மிக்க வீராங்கணை குயிலி! , 

இந்த ஆயுதக்‌ கிடங்கு தீப்பற்றி எரிவதற்கும்‌ குயிலியேதான்‌ 
காரணமாக இருந்திருக்க வேண்டும்‌. “குயிலி” மிகவும்‌ விவேகமும்‌ 
சாமர்த்தியமும்‌ உள்ளவள்‌. 

அவள்‌ எந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ உயிர்‌ தப்பி இருப்பாள்‌! என்று 
திடமாக நம்பினார்‌ வேலு நாச்சியார்‌. 


88ப குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 
மையை சைகை கை கவை வைகை கவை வனக வ கை அள க்‌ டட பகையை யல்‌ 


சில விநாடிகளில்‌, சுய நினைவு திரும்பியவராக, தன்‌ 
காலடியில்‌ வீழ்ந்து அரண்மனைத்‌ தூணில்‌ சரிந்து கடந்த தளபதி 
பான்ஜோரின்‌ மீது பார்வை பட்டது. அவனது மார்பின்‌ மீது கால்‌ 
வைத்து தனது வாளை ஓங்கினாள்‌ வேலு நாச்சியார்‌. 


நாச்சாயரே! என்னை மன்னித்து உயிர்ப்பிச்சை கொடுங்கள்‌! 
உங்களை வீர மங்கையாக, சிவகங்கைச்‌ சீமையின்‌ மகாராணியாக 
ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌, என்று நாச்சியாரின்‌ கால்களைப்‌ பற்றிக்‌ 
கொண்டு கெஞ்சினான்‌. கதறினான்‌. பல வெற்றிகளை ஆங்கிலப்‌ 
படைத்‌ தளபதியாய்‌ நின்று ஈட்டிக்கொடுத்த பான்ஜோர்‌. 


இப்போது வேலு நாச்சியாரின்‌ தாய்மை உள்ளம்‌ அவனை 
மன்னித்தது. அவன்‌ தப்பி ஓடிவிட்டான்‌. நிலா முற்றத்தில்‌ இருந்த 
ஆயுதக்கிடங்கு வெடித்துச்‌ சிதறியதால்‌ ஏற்பட்ட புகை மண்டலம்‌ 
யாரையும்‌- யாரும்‌ பார்த்துக்கொள்ள முடியாதபடி பரவி இருந்தது. 


அப்போது, பெண்கள்‌ மட்டுமேயிருந்த சறுபடையோடு, 
கோட்டைக்குள்‌ புகுந்து பகைவர்களைச்‌ சிதறடித்து விட்டீர்களே. 
இந்தச்‌ சாகத்தை வாழ்த்த வார்த்தையே இல்லை என்று 
புகழ்கின்றார்‌ பெரிய மருது. 

பெண்‌ சிங்கங்கள்‌ கோட்டைக்குள்‌ புகுந்து வெற்றி பெற்றது 
ஒரு பக்கம்‌ இருக்கட்டும்‌. அத்தனைக்கும்‌ மேலாக ஆங்கிலேயரின்‌ 
ஆயுதக்‌ கிடங்கை தீப்பற்றி எரியும்படி செய்து, ஒரு ஆயுதம்‌ கூட 
அவர்களுக்குக்‌ கிடைக்காமல்‌ செய்துவிட்டாள்‌ குயிலி! 


மருதாயி என்ற மருதாணி மூலம்‌ குயிலி சொல்லியனுப்பிய 


செய்தி மூலம்‌ அறிய முடிந்தது என்று பெரிய மருது பாராட்டுக்குப்‌ 
பதிலளிக்கிறாள்‌ நாச்சாயர்‌. 


ஆகா! அப்படியானால்‌ இந்த வெற்றிக்கு அச்சாரமிட்டவளே 
குயிலி என்று சொல்லுங்கள்‌ என்கிறார்‌ பெரிய மருது. 


சிவகங்கையின்‌ கட்டுக்காவலைக்‌ கண்டறிந்து, இங்குள்ள 
நிலைமைகளையும்‌ கூறி கோட்டைக்குள்‌ நுழைய வழிவகுத்த 
வளும்‌ குயிலிதான்‌. கோட்டைக்குள்‌ பெற்ற வெற்றிக்குக்‌ 
காரணமானவரும்‌ குயிலிதான்‌ என்பதே உண்மை என்கிறார்‌ சின்ன 
மருது. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ப 89 

இதற்கிடையே, இந்த வெற்றிக்‌ களிப்பிலும்‌ அதனைப்‌ 
பகிர்ந்து கொள்ள தகுதியான வீராங்கணை குயிலிதான்‌ என்று 
தீர்மானித்தவராய்‌. 


மருதாயியை அழைக்கிறார்‌! மருதாயி குயிலி எங்கே? அவளை 
உடனே அழைத்து வா! என்று ஆணையிடுகிறார்‌ மகாராணி. 


அவள்‌ வரமாட்டாள்‌ தாயே! என்ற பதில்‌ சட்டென வருகிறது 
மருதாயிடமிருந்து. 
ராணி திடுக்கிட்டுக்‌ கேட்கிறார்‌ ஏன்‌ வரமாட்டாள்‌ மருதாயீ! 


மகாராணியே! அரண்மனை உப்பரிக்கைக்குச்‌ சென்று 
அங்கிருந்து நிலா முற்றத்தில்‌ இருந்த ஆயுதக்டெங்கில்‌ குதித்தது 
'குயிலி'தான்‌ என்கிறாள்‌ மருதாயி! திடுக்கிட்ட மகாராணி, 

நீ அவளைத்‌ தடுத்திருக்கலாமே! அவள்‌ உயிரைக்‌ காப்பாற்றி 
இருக்கலாமே! என்ற வேலு நாச்சியாரின்‌ கேள்விக்கு மருதாயி 
தந்த பதில்‌ அவரையே நிலைகுலையச்‌ செய்து விட்டது. 

தாயே! உப்பரிகை வாயிக்கு வெளியே என்னைத்‌ தடுத்து 
தாழிட்டுக்‌ கொண்டுதான்‌ இந்தத்‌ தியாகத்தைச்‌ செய்து முடித்தாள்‌ 
குயிலி! இந்த நிலையில்‌ என்னால்‌ அவளைத்‌ தடுக்க 
முடியவில்லை என்றாள்‌ மருதாயி! கண்ணீரும்‌ கம்பலையுமாக! 


இந்தத்‌ தகவல்‌ கலைமாமணி கே.பி. அறிவானந்தம்‌. எழுதிய 
வேலு. நாச்சியார்‌ என்ற நூலின்‌ .மூலம்‌ அறிய முடிறெது. : 


குயிலியைப்‌ பற்றிக்‌ கேட்டறிந்த மருதாயி என்ற மருதாணி 
ஏற்கனவே வேலு நாச்சியாருக்கு அறிமுகமானவள்தான்‌. வேலு 
நாச்சியாருக்கு திருமணம்‌ முடிந்தபின்பு, அவருக்காக 
இராமநாதபுரம்‌ அரண்மனையிலிருந்து கொடுத்தனுப்பிய முரட்டுக்‌ 
குதிரையை அடக்குவதற்காக அதிலேறிப்‌ புறப்பட்ட வேனு 
நாச்சியார்‌ காதில்‌ ஏதோ ஒரு பெண்ணின்‌ அழுகுரல்‌ கேட்டது. 


குதிரையை விட்டுக்‌ ழேறங்கினார்‌ வேலு நாச்சியார்‌. 
ஆண்களும்‌ பெண்களுமாக ஒரு கிராமமே கூடியிருந்த கூட்டத்தில்‌ 
ஒரு பெண்‌ தனது கைக்குழந்தையோடு கூட்டத்தினரை விழுந்து 
வணங்கிக்‌ கொண்டிருந்தார்‌. அவள்‌ சொல்லுவதை யாரும்‌ 
செவிமடுத்துக்‌ கேட்கவில்லை! 


900 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 


அதட்டல்‌ தொணியில்‌, ஏய்‌! மருதாணி! நீ நாங்கள்‌ (உயர்‌ 
ஜாதியினர்‌) தண்ணீர்‌ எடுக்கும்‌ படித்துறையில்‌ இறங்கி தண்ணீர்‌ 
எடுத்தாயா? என்று கேட்க, அய்யா! நான்‌ உங்கள்‌ துறையில்‌ 
தண்ணீர்‌ எடுக்கவில்லை! ஆனால்‌ இங்கே என்‌ மீது பொய்க்குற்றம்‌ 
சுமத்துகின்றவர்‌, என்னை நெடுநாளாக கெட்ட எண்ணத்தோடு 
சுற்றி வந்தார்‌. இன்றும்‌ அவர்‌ என்னை நெருங்கி கெடுக்கப்‌ 
பார்த்தார்‌. நான்‌ தப்பி வந்துவிட்டேன்‌. இதை நான்‌ ஊராரிடம்‌ 
சொல்லி விடுவேனோ என்ற அச்சத்தில்தான்‌ அவரே என்‌ மீது 
குற்றம்‌ ' சுமத்தி கூட்டம்‌ போட்டுள்ளார்‌ என்று கூறிக்‌ கதறி 
அழுதாள்‌! 


நான்‌ தாழ்ந்த சாதியாக, ஏழையாக இருப்பதால்‌, அதிகாரம்‌ 
செய்பவர்களுக்கெல்லாம்‌ அடிபணிய முடியாது சாமி! என்று 
கும்பிட்டு விழுந்தாள்‌. 

இதை மறைந்திருந்து கேட்டுக்‌ கொண்டிருநீத ராணி வேலு 
நாச்சியார்‌, திடீரென அக்கூட்டத்திற்குள்‌ சாட்டையுடன்‌ 
பிரவேசித்தார்‌. அவளைக்‌ கெடுக்க முயன்றவனையும்‌, அதற்குப்‌ 
பொய்ச்சாட்சி சொன்னவனையும்‌ சவுக்கால்‌ பலம்‌ கொண்ட 
மட்டும்‌ தாக்கினார்‌. அப்போது அந்த இருவரும்‌ உண்மையை 
ஒப்புக்‌. கொண்டார்கள்‌. 

கிராமத்தவர்களைப்‌ பார்த்து அநியாயமாக ஒரு தாழ்த்தப்பட்ட 
பெண்ணின்‌ மீது களங்கம்‌ கற்பித்த இருவரையும்‌ தலையை 
சிறைத்து கரும்புள்ளி-செம்புள்ளி குத்தி கழுதை மீதேற்றி 
கிராமத்தைச்‌ சுற்றச்‌ சொல்லுங்கள்‌ என்று சொல்லிவிட்டு, புறப்‌ 
பட்டார்‌ வேலுநாச்சியார்‌. அதே மருதாணியிடம்தான்‌ குயிலியைப்‌ 
பற்றி விசாரித்தார்‌ வேலு நாச்சியார்‌. 


அனுமந்தக்குடி போர்‌ வெற்றியுடன்‌ முடிந்ததை கொண்டாடும்‌ 
முகத்தான்‌ அரண்மனை இடலில்‌ வெற்றி விழா நடந்து 
முடிந்ததும்‌, அனைவரும்‌ மகிழ்ச்சி ஆரவாரத்துடன்‌ கலைந்து 
சென்றனர்‌. ஆனால்‌ அப்போது ஒரு பெண்‌ மட்டும்‌ குழந்தையுடன்‌ 
நின்று கொண்டிருந்தாள்‌. 

வேலு நாச்சியார்‌ அவளிடம்‌ மருதாணி நீதானே! என்று பழைய 
சம்பவத்தின்‌ நினைவாற்றலால்‌ பெயர்‌ சொல்லி அழைத்தார்‌! 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ DQ 91 

எல்லோரும்‌ போன பின்பு நீ மட்டும்‌ நிற்கத்றொயே! காரணம்‌ 
என்ன? யாராவது உன்னிடம்‌ தவறாக நடக்க முயற்சித்தார்களா 9 
என்று வினவினார்‌. 


தாயே! அப்படி ஏதும்‌ நடக்கவில்லை. மன்னர்‌ சசிவர்ண தேவர்‌ 
இருந்தவரை “குடும்பர்‌'களாதிய நாங்கள்‌ 'சசிவர்ண ஈஸ்வவர்‌” 
ஆலயத்‌ திருப்பணிகளைச்‌ செய்து வந்தோம்‌! இப்போது 
எங்களைக்‌ கோவிலுக்குள்‌ அனுமதிப்பதில்லை! என்றாள்‌ 
மருதாணி/ 


சரி! இது நம்‌ மன்னருக்குத்‌ தெரியுமா? என்றாள்‌ ராணி/ 


நாளைக்கு, உங்கள்‌ குடியிருப்பிலிருந்து பெரியவர்களை 
அழைத்து வந்து மன்னரைப்‌ பாருங்கள்‌! என்று அனுப்பிவிட்டார்‌ 
ராணி! 


மறுநாள்‌ ஊர்‌ பெரியவர்களுடன்‌ மருதாணியும்‌ வந்தாள்‌. 
மன்னர்‌ முத்துவடுக நாதரைச்‌ சந்தித்துக்‌ கூறினார்கள்‌. 

அப்படியா! என்‌ தந்தையார்‌ சசிவர்ணத்‌ தேவர்‌ இருந்தபோது 
எப்படி கோவில்‌ திருப்பணிகளை குடும்பர்களாகிய நீங்கள்‌ 
செய்தர்களோ அப்படேய நாளையிலிருந்து செய்யுங்கள்‌! 


ஆகமவிதிகளைக்‌ காரணம்‌ காட்டி உங்களைத்‌ தடுத்த 
அய்யர்கள்‌ இன்று முதல்‌ நாடு கடத்தப்படுகின்றார்கள்‌! என்று 
கட்டளையிட்டார்‌ மன்னர்‌ முத்துவடுகநாதர்‌. தலை வணங்கி 
அதை ஏற்று, மன்னரின்‌ புகழ்வாழ்க! சாதி-சமயம்‌ பாரத சமத்துவ 
பேரரசன்‌ வாழ்க! 


மகாராணி வாழ்க! தீண்டாமை தீயை அணைத்து சமஉரிமை 
தந்த தாயே வாழ்க! என்று வாழ்த்துக்‌ கூறிப்‌ புறப்பட்டனர்‌ 
அம்மக்கள்‌! 

அத்துணை துணிச்சலாக ராணியிடம்‌ முறையிட்டு சமத்துவம்‌ 
பெற வழிகாட்டிய அந்த மருதாயியிடம்தான்‌ குயிலியைப்‌ பற்றிக்‌ 
கேட்டு அவர்‌ மனித வெடிகுண்டாக மாறிய மகத்துவத்தைக்‌ 
கேட்டறிந்தார்‌ ராணி! சிவகங்கைச்‌ சீமை என்றோ சமத்துவ 
விதையைத்‌ தூவிவிட்டது! அது கொட்டியும்‌ ஆம்பலுமாய்‌ சாதிச்‌ 
சேற்றில்‌ புதைந்து கிடக்றெது. 


சிவகங்கைச்‌ சீமையின்‌ விடுதலைப்‌ படையும்‌, வீராங்கணை 
குயிலி” தலைமையிலான உடையாள்‌ பெண்கள்‌ படையினரின்‌ 


92ப குயிலியின்‌ தியாகத்‌ தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 


தியாகத்தாலும்‌ சிவகங்கை மீட்கப்பட்டது என்பதை வேலு 
நாச்சியார்‌ உறுதிப்படுத்திக்‌ கொண்டார்‌. 


வெற்றி அடைந்து விட்டோம்‌! வெற்றிக்குக்‌ காரணமான குயிலி 
எங்கே 9 இடைவிடாது தம்மையே பின்தொடர்ந்து 
மெய்க்காப்பாளர்‌ போல உடனிகுந்த குயிலி எங்கே? 


ஏற்கனவே மருதாணி, சொன்னதெல்லாம்‌ உண்மைதானா? 
குயிலி வீரத்தோடு விவேகம்‌ நிறைந்த பெண்‌ அல்லவா! 
ஆயுதக்டெங்கு அதனால்தான்‌ தகர்க்கப்பட்டிருக்கும்‌ என்பதை 
உணர்ந்தேன்‌! ஆனால்‌ குயிலி உயிரோடு தப்பி இருப்பாள்‌ என்று 
நினைத்தேன்‌. 


கண்ணுக்கெட்டிய தூரம்‌ வரை, தேடினார்‌! வேலுநாச்சியார்‌ 
குயிலியைக்‌ காணவில்லை! போர்க்களத்தின்‌ இடிபாடுகளிடையே 
யும்‌ தேடினார்‌. காணவில்லை! வேலு நாச்சியாரும்‌ மருதாணியும்‌ 
எரிந்து சாம்பலான ஆயுதக்கிடங்கைப்‌ பார்க்கிறார்கள்‌. அதோ, 
அந்த ஆயுதக்‌ கிடங்கிற்குள்‌ தெரிகிறதே 'கரிக்கட்டை உடம்பு” 
அவள்தான்‌ குயிலி என்று தெரிந்தவுடன்‌ அசைவற்று நின்ற வேலு 
நாச்சியாரின்‌ கண்கள்‌ உப்பு நீரை உதிர்த்தது. 


என்ன தியாகம்‌ செய்துவிட்டாள்‌ எனது 'குயிலி' தன்‌ 
இன்னுயிரை மாய்த்துக்கொண்டு என்‌ வெற்றிக்கு வித்திட்டிருக்‌ 
கிறாளே “குயிலி! 

நான்‌ அந்த வீராங்கணைக்கு என்ன கைம்மாறு செய்யப்‌ 
போகிறேனோ தெரியவில்லையே! 


உலக விடுதலைப்‌ போர்‌ வரலாற்றில்‌ ஆயுதக்‌ கிடங்கில்‌ குதித்து 
மனித வெடிகுண்டாக மாறி தற்கொலை செய்து கொண்டு 
வெற்றியைத்‌. தேடித்தந்த முதல்‌ பெண்மணி குயிலியாகத்தான்‌ 
இருக்க வேண்டும்‌. 'குயிலி' மாதர்‌ குலத்தின்‌ மணிமகுடம்‌! 
என்றெல்லாம்‌ புகழ்மாலை சூட்டினார்‌ வேலு நாச்சியார்‌. 


ஆமாம்‌! சேரிப்‌ பெண்‌. தலித்‌ குயிலியின்‌: வெந்த சாம்பலிலி 


லிருந்து எழுந்து வந்தது தான்‌ பீனிக்‌ பறவை முனிக்‌ பறவை 


வேலு நாச்சியாரின்‌ வெற்றி! சிவகங்கை மண்ணை 
மீட்டெடுத்ததே சேரிப்‌ பெண்‌ குயிலியின்‌ சாம்பல்தான்‌. 

இத்தகைய தியாகியின்‌ சரித்திரத்தை வரலாற்று ஆசிரியர்கள்‌ 
மறைத்தது ஏன்‌? அவள்‌ ஒரு தலித்‌ பெண்‌ என்பதாலா? 
வரலாறுகள்‌ சாதிக்கு அப்பாற்பட்டது! 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ Q 93 
களம்‌-12 
ஆய்வுக்‌ குழுவும்‌ தீப்பாஞ்ச அம்மனும்‌ 
சிவகங்கை சீமையின்‌ விடுதலைக்காக, வேலு நாச்சியாரின்‌ 
வெற்றிக்காக தன்னையே வெடிகுண்டாக மாற்றி ஆயுதக்‌ 


கிடங்கில்‌ குதித்து உயிர்‌ நீத்த தியாகி குயிலி பிறந்த ஊராக 
கருதப்படுகின்ற பாசாங்கரை எனும்‌ கிராமத்திற்கு, 


இநீத நூலாசிரியரான நானும்‌, சமுதாய அறிஞரும்‌, பல 
நூல்களின்‌ ஆசிரியரும்‌ பெளத்தத்தைத்‌ தழுவியருமான குருவாடிப்‌ 
பட்டி ௮ய்யா எக்ஸ்ரே மாணிக்கம்‌ அவர்களும்‌, அரசியல்‌ 
பிரமுகர்களிலே முன்னணித்‌ தலைவரும்‌, சிறந்த பேச்சாளருமான 
கே.எஸ்‌.எம்‌.மணிமுத்து M.A.,M.B.A.,B.L., அவர்களும்‌, மானாகுடி 
திரு. எம்‌.மருது அவர்களும்‌, ஆலம்பட்டு காசி சசிக்குமார்‌ 
அவர்களும்‌, சென்றிருந்தோம்‌. 


சிவகங்கையிலிருந்து சுமார்‌ 9 கி.மீ. தூரத்தில்‌ மேற்கு திசையில்‌ 
அக்கிராமம்‌ அமைந்துள்ளது. சிறிய கிராமமான பாசாங்கரையில்‌ 
குறிப்பிட்ட மூன்று இனங்கள்‌ மட்டுமே பூர்வீகமாக வாழ்ந்து 
வருகின்றார்கள்‌. 

அதிலே ஆதி திராவிடரில்‌ பறையர்‌ இனமும்‌, முத்திரையர்‌ 
இனமும்‌, பிள்ளைமார்‌ இனமுமே அங்கு வசிக்கிறார்கள்‌. நாங்கள்‌ 
௮க்கிராமத்திற்குச்‌ சென்றவுடன்‌ அனைத்து இனத்த வருமே 
அன்புடன்‌ வரவேற்றார்கள்‌. வீராங்கனை குயிலியைப்‌ பற்றிப்‌ 
பேசிய போது குயிலி எந்த இனத்தில்‌ பிறந்திருந்தாலும்‌, எங்கள்‌ 
கிராமத்திற்குத்தான்‌ பெருமை என்று கூறி தங்கள்‌ ஊரின்‌ மீதுள்ள 
பற்றை வெளிப்படுத்தினார்கள்‌ அந்த மண்ணின்‌ மைந்தர்கள்‌. 

ஆனால்‌ தாழ்த்தப்பட்ட இனத்தில்‌ தோன்றியவரும்‌, குயிலியின்‌ 
தந்‌ைத என்று கருதப்படுபவருமான “கோட்டை மருது'வின்‌ 
வாரிசுகள்‌ பற்றிய செய்தியை செவி வழிச்‌ செய்தியாக எங்கள்‌ 
முன்னோர்கள்‌ சொல்லக்‌ கேள்விப்பட்டிருக்கிறோம்‌ என்ற தகவல்‌ 
மட்டும்‌ அவர்களிடமிருந்து கிடைத்தது. அதை பாசாங்கரை 
கிராமத்தின்‌ இளைஞர்‌ இளையராஜாவும்‌ தகவல்‌ பரிமாற்றத்தில்‌ 
உறுதிப்படுத்தினார்‌. 


எந்தக்‌ கிராமத்திலும்‌ அக்கிராம முன்னோடிகள்‌, வீர புருஷர்கள்‌ 
பற்றி ஓலைச்‌ சுவடிகளில்‌ யாரும்‌ பதிப்பதில்லை; அந்த வகையில்‌ 


940 யிலியின்‌ தியாகத்தில்‌ வே ரஈச்சியாரின்‌ வெற்றி 


280 ஆண்டுகளுக்கு முந்தைய சரித்திர நாயகி குயிலி பற்றிய 
ஆவணங்களும்‌ அக்கிராமத்தில்‌ கிடைக்கவில்லை என்பதில்‌ 
ஆச்சரியம்‌ ஒன்றுமில்லை! 

தியாகி வீரமங்கை மனித வெடிகுண்டு குயிலியின்‌ நினைவிடம்‌ 
பொன்னாங்குளம்‌ எனும்‌ கிராமத்தில்‌ உள்ளதாக செவிவழிச்‌ 
செய்தியாகக்‌ கேள்விப்பட்டோம்‌. 


அக்கிராமத்திற்கும்‌ சென்று பலரிடம்‌ விசாரித்தோம்‌. அதற்கான 
சுவடுகள்‌ தெரியவில்லை என்று பதிலே கிடைத்தது. சிவகங்கை 
அரண்மனையிலிருந்து சுமார்‌ 5 அல்லது 6 கிலோ மீட்டர்‌ தூரத்தில்‌ 
உள்ள பொன்னாங்குளம்‌ வரை கொண்டு வந்து குயிலியின்‌ வீர 
உடலைப்‌ புதைப்பதற்கான காரணம்‌ இருப்பதாகவும்‌ தோன்ற 
வில்லை! 


அந்த நேரத்து அமலி துமளியில்‌ அது சாத்தியமும்‌ இல்லை! 
பல்வேறு கிராமங்களில்‌ ஆய்வுகள்‌ நடத்தியும்‌ சரியான தடயங்கள்‌ 
கிடைக்காமல்‌ திரும்பி வந்து கொண்டிருந்த போது, எங்களைப்‌ 
பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஆய்வுக்குழு உறுப்பினர்‌ 
ஆலம்பட்டு காசி சசிக்குமார்‌ என்பவர்‌ கண்ணில்‌ ஒரு பழமையான 
ஒரு சிறிய கட்டிட இடுபாடு தென்படவே அதை எங்களிடம்‌ 
கூறினார்‌. உடனே, அவருடன்‌ நானும்‌ (சோ. உலகநாதன்‌) அய்யா 
குருவாடிப்பட்டி எக்ஸ்ரே மாணிக்கம்‌ அவர்களும்‌ அவ்விடத்‌ 
திற்குச்‌ சென்று ஆய்வு செய்தோம்‌. 

அது மிகப்‌ பழமையான சமாதி! இடிந்து கிடக்கின்றது. கட்டிட 
அமைப்பு பழமையான சித்துச்‌ செங்கற்கற்களால்‌ சுண்ணாம்புச்‌ 
சாந்துடன்‌ கட்டப்பட்டுள்ளது. மொத்தத்தில்‌ அரண்மனை மதில்‌ 
சுவர்‌ போன்ற கட்டமைப்புடன்‌ கட்டப்பட்ட சமாதி அது. 

அந்தச்‌ சமாதியை தெய்வமாக வணங்கி வருகின்ற அடை 
யாளங்கள்‌ தெரிகின்றது. அந்தச்‌ சமாதியின்‌ மீது முளைத்து 
வளர்ந்துள்ள வேப்பமரத்தில்‌ பட்டுத்‌ துண்டு கட்டப்பட்டுள்ளது. 

ஒரு சிறிய மாடம்‌, சூடம்‌, பத்தி வைத்து வணங்குகின்ற அடை 
யாளங்கள்‌ தெரிகின்றது. 

இதன்‌ பூர்வீகம்‌ பற்றித்‌ தெரிந்துகொள்ள பலரிடம்‌ 
விசாரித்தோம்‌. | 


ர ரள... இரு 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ 0 95 


தீப்பாஞ்ச குயிலி அம்மன்‌ கோயிலில்‌ நூலாசிரியர்‌ 


1 


| 
| 


% 0 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி |  ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ பி 

ஒருவர்‌ அய்யா, அரண்மனையில்‌ யாரோ தீக்குளித்தார்களாம்‌. | 
அது ஒரு கன்னிப்‌ பெண்ணாம்‌. அதை அரண்மனையார்‌ இங்கே | 
புதைத்துள்ளார்களாம்‌! என்று கூறினார்‌. 


பக்கத்து வீடுகளுக்குச்‌ சென்று விசாரித்தபோது, பெண்கள்‌, 
அய்யா, இது மிகவும்‌ சக்தி வாய்ந்த தெய்வம்‌. அந்தப்‌ பக்கம்‌ கால்‌ | 
நீட்டிப்‌ படுக்கக்கூட அனுமதிக்காது. அதை நாங்கள்‌ வழிபட்டு | 
வருகிறோம்‌. அரண்மனையில்‌ தீக்குளித்த கன்னிப்‌ பெண்ணை | 
புதைத்த இடமாம்‌ என்றனர்‌. வயல்‌ வெளியில்‌ வேலை 
செய்துகொண்டிருந்த ஆண்கள்‌ பெண்கள்‌ பலரிடமும்‌ 
விசாரித்தோம்‌. அதே மாதிரியான பதில்தான்‌ கிடைத்தது. 


- சசிகுமார்‌ 


சரி! இந்தத்‌ தெய்வத்தின்‌ பெயர்‌ என்ன என்று கேட்டபோது 
எல்லோருமே கோரசாக ““£ப்பாஞ்ச அம்மன்‌?” என்றார்கள்‌. 


இதற்கு அப்புறமும்‌ நாங்கள்‌ விளக்கம்‌ கேட்க விரும்பவில்லை! 
“நாங்கள்‌ தேடித்‌ திரிந்து அலைவது இந்த அம்மனைத்‌ தான்‌: என்று 
எங்களுக்குள்‌ தீர்மானித்துக்‌ கொண்டோம்‌. 

240 ஆண்டுகளுக்கு முன்பு வேலு நாச்சியாரின்‌ வெற்றிக்காக 
அரண்மனைப்‌ போரில்‌ மனித வெடிகுண்டாக மாறி தீய்ப்பாய்ந்து 
உயிர்‌ நீத்தாளே குயிலி” என்ற” வீராங்கணை அவளின்‌ 
நினைவிடம்தான்‌ 'தீப்பாஞ்ச' அம்மனாக வழிபடப்படுகிறது. 
என்ற மகிழ்ச்சியில்‌ நாங்கள்‌ விடைபெற்றபோது, அப்பகுதி 
மக்கள்‌ இதுவரை நாங்கள்‌ தீப்பாய்ந்த அம்மனாக வணங்கி வரும்‌ 
சக்தியுள்ள அம்மனுக்கு விடிவு காலம்‌ வந்துவிட்டது. இதுவரை 
தேடித்‌ திரிந்த உங்கள்‌ கண்ணில்‌ பட்டுவிட்டதல்லவா! அதன்‌ 
சக்தியை வெளிப்படுத்துவதற்கு சரியான தருணம்‌ வந்துவிட்டது. 
எங்களின்‌ பங்கும்‌ அதில்‌ இருக்க வேண்டும்‌ என்று கூறித்‌ தங்களின்‌ 
ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள்‌. 


ஆசிரியர்‌ சோ. உலகநாதன்‌ 


இனி இந்த சக்தியுள்ள அம்மன்‌ “தீய்ப்பாய்ந்த குயிலி 
அம்மனா'கத்‌ திகழ்ந்து உங்களைக்‌ காத்தருளட்டும்‌ என்று அந்தத்‌ 
தாய்மார்களிடம்‌ கூறி விடைபெற்றோம்‌. 


x 


. தீப்பாஞ்ச குயிலி அங்கன்‌ கோயிலின்‌ முன்பு அய்யா எக்ஸ்ரே மாணிக்கம்‌ 


ராணி வேலு நாச்சியாருக்கு ஏற்பட இருந்த பல்வேறு ஆபத்துக்‌ 
களையெல்லாம்‌ தடுத்து அவரை ராணி ஆக்கிடத்‌ தன்‌ உயிரையே 
விலையாகக்‌ கொடுத்த தலித்‌ குயிலியான வீரத்‌ திருமகளின்‌ 
நினைவிடம்‌, 'தீப்பாய்ந்த குயிலி அம்மனா'கத்‌ திகழட்டும்‌. 


980 குயிலியின்‌ தியாகத்தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 
கொல்லங்குடி அரியாக்குறிச்சி யில்‌ வேலு நாச்சியாருக்காக 
வெட்டுண்ட உடையாள்‌ என்ற பெண்‌ எப்படி 'வெட்டுடையாள்‌ 
காளியாக” மக்கள்‌ வணங்குகிறார்களோ, அதே வணக்கத்திற்குரிய 
தெய்வமாகப்‌ பதிந்திட குயிலியும்‌ அம்மனாகத்‌ தொடர்ந்‌ 
திகழட்டும்‌! அருள்‌ பாலிக்கட்டும்‌/ டல்‌ 


களம்‌ - 13 
திசை மாறிய வரலாறுகள்‌ 


வீரத்திருமகள்‌ “குயிலி என்‌ ்‌ ்‌ 

ற பெண்ணின்‌ திருநாமத்தை 
சமீபகாலமாக சமுதாய சீர்திருத்தவாதிகளிலேயிருந்து சாதாரண 
ச ஆரவலாகள்‌ வரையிலே ஊடகங்களின்‌ வாயிலாக 
ஷ்‌ த்து வருகின்றார்கள்‌. இருநூறு ஆண்டுகளாகப்‌ புதைந்து 
டந்த சரித்திரம்‌ இன்று மேலெழுந்து வருகின்றது. 


ஆனால்‌ தமிழக வரலாறு எழுதியவர்களும்‌ சரி, சிவகங்கைச்‌ 
சீமையின்‌ வரலாற்றை எழுதியவர்களும்‌ சரி, முன்னுக்குப்‌ பின்‌ 
முரண்பட்டே எழுதியிருக்கின்றார்கள்‌. சிவகங்கைச்‌ சிமையின்‌ 
முதல்‌ பெண்‌ மகாராணி, புரட்சிப்‌ பெண்‌ வேலு நாச்சியாரின்‌ 
வரலாறு கூட வரலாற்று வரிகளில்‌ முழுமையாக இட்டு 


நிரப்பப்படவில்லை. ; i 
அதற்கான காரணம்‌ புரியாத புதிராகத்‌ 


த்‌ நிலையில்‌ குயிலியின்‌ தியாகம்‌ மறைக்கப்பட்டதில்‌ 
யப்பேதும்‌ இல்லை! சுதந்திரத்‌ தியாகிகளின்‌ வீர வரலாற்றை 
எத்தனை கைகள்‌ கொண்டு மறைத்தாலும்‌ அது கிழக்கில்‌ எழும்‌ 
சூரியனாய்‌ மேகங்களைக்‌ கிழித்துக்‌ கொண்டு se 
ஒளிக்கற்றைகளை வெளிக்கொணர்ந்தே இரும்‌. அந்த வே 
இப்போது குயிலியின்‌ தியாகமும்‌ வெளி வநீதுகொண்டிருக்கிறது. 


சிவகங்கை தொகுதி சட்டமன்‌ ப ர்‌ (தற்‌ 
தி ௪ ற உறுப்பினர்‌ (தற்போது) தோழர்‌ 
5. குணசேகரன்‌ அவர்கள்‌ தனது. 7.8.2007ம்‌ நாள்‌ நடந்த ன்று 
உரையில்‌ சிவகங்கைச்‌ சீமையைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடும்போது 
ஆங்கிலேயரை எதிர்த்து போர்‌ i 
7 முனையில்‌ விரட்டிட 
வேண்டுமென்ற உத்வேகத்துடன்‌, வீரமங்கை வேலு நாச்சியாரும்‌, 
மருது சகோதரர்களும்‌, திண்டுக்கல்‌ ஜமீன்‌ பாதுகாப்பில்‌ ஹைதர்‌ 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ QD 99 
அலியைச்‌ சந்தித்து கனரகப்‌ பீரங்கிகளைப்‌ பெற்று 1780ம்‌ ஆண்டு 
வெள்ளையர்‌ படைகளை நேருக்கு நேர்‌ சந்தித்து எதிர்த்துப்‌ 
போரிட்டு பெற்றார்கள்‌. அதில்‌ “குயிலி” என்ற ஆதி திராவிடத்‌ 
தாயும்‌ முதல்‌ மனித வெடிகுண்டாகச்‌ செயல்பட்டுள்ளார்‌' என்று 
சில குறிப்பையும்‌ பதிவு செய்துள்ளார்‌. 

அதற்கு முன்பே 2004ம்‌ ஆண்டு இறுதியில்‌ எழுத்தாளர்‌ தோழர்‌ 
கே. ஜீவபாரதி அவர்கள்‌, மிகத்‌ துணிச்சலாக “வீரமங்கை வேலு 
நாச்சியார்‌! என்ற தனது நூலில்‌ குயிலியின்‌ வீர சாகசங்களையும்‌, 
அவர்‌ ஒரு தாழ்த்தப்பட்ட சாதிப்‌ பெண்‌ என்பதையும்‌ மிகத்‌ 
தெளிவாகக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. பிறந்த ஊர்‌ உட்பட. அந்த 
நூல்தான்‌ குயிலியைப்‌ பற்றிய சரியான தகவல்‌ தரும்‌ முதல்‌ நூலாக 
அமைந்திருக்கிறது. 
தமிழக வரலாறு 1565-1985 


1772ல்‌ சிவகங்கைச்‌ மையை ஆங்கிலப்‌ படை கர்னல்‌ ஸ்மித்‌ 
கேப்டன்‌ பிட்மென்‌ இவர்களின்‌ தலைமையில்‌ தாக்குதல்‌ 
நடத்தினார்கள்‌. இப்போரில்‌ முத்துவடுக நாதரும்‌, மருது 
சகோதரர்களும்‌ வேலு நாச்சியாரும்‌, (தென்னாட்டின்‌ ஜான்சி 
ராணி) போரிட்டார்கள்‌. முத்து வடுக நாதர்‌ கொல்லப்பட்டார்‌. 


ஹைதர்‌ அலியிடம்‌ தஞ்சம்‌ புகுந்து, எட்டு ஆண்டுகளுக்குப்‌ 
பிறகு சமாதான உடன்பாட்டிற்குப்‌ பிறகு சிவகங்கை சீமை வேலு 
நாச்சியாருக்குத்‌ திருப்பிக்‌ கொடுக்கப்பட்டது. 

அவர்‌ விதவையாக இருந்த காரணத்தால்‌ வேலு நாச்சியார்‌ 
பெரிய மருதுவைத்‌ திருமணம்‌ செய்து கொண்டு அவரிடம்‌ ஆட்சிப்‌ 
பொறுப்பை ஒப்படைத்தார்‌ என்று பேராசிரியர்‌ ௮. கணபதி 
அவர்கள்‌ எழுதிய தமிழக வரலாறு 1565-1985 என்ற நூலில்‌ 
குறிப்பிடப்பட்டுள்ளது. வேலு நாச்சியாரை தென்நாட்டின்‌ ஜான்சி 
ராணி என்று அந்நூலில்‌ குறிப்பிட்டுள்ள ஆசிரியர்‌, அவர்‌ சந்தித்த 
போர்களைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடாமல்‌ விட்டுவிட்டார்‌. 


எட்டு ஆண்டுகளுக்குப்‌ பிறகு ஒப்பந்த அடிப்படையில்‌ 
நாட்டை போரிடாமல்‌ திரும்பப்‌ பெற்ற வேலு நாச்சியாருக்கு 
தென்நாட்டின்‌ ஜான்சி ராணி என்ற புகழாரம்‌ பொறுத்தமற்றதாகத்‌ 
தெரிகிறது. பெரிய மருது பிரதானியாக இருந்ததால்‌, அரசி வேலு 
நாச்சியாரை அரச விவகாரம்‌ சம்பந்தமாக அடிக்கடி சந்திக்க 
வேண்டியிருந்தது. அதனால்‌ மக்கள்‌ மனதில்‌ சந்தேகம்‌ எழுந்தது. 


100 ப குயிலியின்‌ தியாகத்‌ தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ றி 
== வகைகிக கை 4-௮ 


அந்தச்‌ சந்தேகத்தைப்‌ போக்குவதற்காக அரசி வேலு நாச்சியார்‌ 
பெரிய மருது, சின்ன மருது இருவரையும்‌ அழைத்து விவாதித்தார்‌. 
இந்தச்‌ சந்தேகத்திற்கு ஒரு முற்றுப்‌ புள்ளி வைப்பதற்காக, தனது 
மகாராணி பதவியையே துறக்க எண்ணினார்‌. 


அதனடிப்படையில்‌ ஒரு பிரகடனம்‌ செய்தார்‌. 


சிவகங்கை வாழ்‌ பெருமக்களுக்கு உங்கள்‌ மகாராணியாக 
இருந்த வேலு நாச்சியார்‌ முழுமனதுடன்‌ என்‌ மனதார எழுதித்‌ 
தந்து வெளியிடும்‌ பிரகடனம்‌: 


இன்று முதல்‌, இந்நாட்டின்‌ மானம்‌ காத்த மாவீரர்களான மருது 
சகோதரர்கள்‌ சிவகங்கைச்‌ சீமையின்‌ ஆட்சிப்‌ பொறுப்பை 
ஏற்பார்கள்‌. இனி அவர்கள்‌ மருது பாண்டியர்கள்‌ என்று 
அழைக்கப்படுவர்கள்‌]!”* 


என்று அந்தப்‌ பிரகடனத்தின்‌ மூலம்‌ அரசி பதவியைத்‌ துறந்தார்‌ 
வேலு நாச்சியார்‌ என்று கலைமாமணி கே.பி. அறிவானந்தத்தின்‌ 
வேலு நாச்சியார்‌ என்ற நாடக்‌ நூல்‌ தெரிவிக்கிறது. 


தமிழக வரலாறு என்ற சரித்திர நூலில்‌ 1772ல்‌ சிவகங்கைச்‌ 
சீமையில்‌ நடந்த போர்‌ என்று குறிப்பிட்டுள்ளதை காளையார்‌ 
கோவிலிலே நடந்த போராகக்‌ குறிப்பிட்டி ருக்கலாம்‌. 


அந்தப்‌ போரில்‌ கொல்லப்பட்டது மன்னர்‌ முத்துவடுக நாதரும்‌ 
அவரது இரண்டாவது மனைவி கெளரி நாச்சியாரும்‌ என்பதை 
காளையார்கோவில்‌ ஓடுகுளம்‌ கண்மாய்‌ மாலையிட்ட ஊரணியின்‌ 
கிழக்குக்‌ கரையில்‌ கட்டப்பட்டுள்ள அந்த இருவரின்‌ நினை 
விடங்களும்‌ உறுதி செய்கின்றன. அப்போரில்‌ வேலு நாச்சியார்‌ 
களத்தில்‌ இருந்திருந்தால்‌ அவரும்‌ கூடக்‌ கொல்லப்பட்டிருக்‌ 
கலாம்‌. ஆக அவர்‌ அப்போர்க்களத்தில்‌ இல்லை என்றே யூகிக்க 
முடிகிறது. அதே நேரத்தில்‌ தன்‌ சக்களத்தியோடு மன்னர்‌ 
போகின்ற இடங்களுக்கு வேலு நாச்சியார்‌ போகமாட்டார்‌ என்பது 
அறிந்ததுதான்‌. 
இதை மறுக்கிறது மறத்தமிழர்‌ சேனை 

அந்தத்‌ தமிழக வரலாற்றில்‌ காணப்படுகின்ற செய்திகளுக்கு 
முற்றிலும்‌ முரண்பட்ட செய்தி “மறத்தமிழர்‌ சேனை, வீரத்திலகம்‌ 


வேலுநாச்சியார்‌” என்கின்ற தலைப்பில்‌ இணைய தளத்தில்‌ 
காணப்படுகின்றது. 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ Q 101 

வேலுநாச்சியாரின்‌ ஒரே மகள்‌ வெள்ளச்சி நாச்சியாரை 
படமாத்தூர்‌ 'கெளரி வல்லபத்‌ தேவருக்குத்‌ திருமணம்‌ செய்து 
கொடுக்க விரும்பினார்‌ வேலுநாச்சியார்‌. ஆனால்‌ அவரது 
விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல்‌, மருது சகோதரர்களின்‌ 
கட்டாயத்தால்‌ சக்கந்தி வேங்கை உடையனத்‌ தேவருக்கு தனது 
மகளை மணமுடிக்க வேண்டியதாயிற்று. 


தனது மகளைத்‌ தான்‌ விரும்பிய இடத்தில்‌ மணம்‌ முடிக்க 
முடியவில்லையே என்ற ஆதங்கம்‌ இருந்தது. 

இதனால்‌ மருது சகோதரர்களுக்கும்‌, வேலு நாச்சியாருக்கு 
மிடையே கருத்து வேறுபாடு அதிகமாயிற்று. 

ஒருசமயம்‌ சிவகங்கைச்‌ சமைக்கும்‌ புதுக்கோட்டைத்‌ 
தொண்டைமான்‌ நாட்டிற்குமிடையே ஒரு சிறிய எல்லை 
பிரச்சனை தோன்றியது. 

சிவகங்கை பிரதானி சின்ன மருது ராணி வேலு நாச்சியாரைக்‌ 
கலந்து ஆலோசிக்காமல்‌, அவரது அனுமதியையும்‌ பெறாமல்‌ 
தொண்டைமான்‌ நாட்டின்‌ மீது படை எடுத்தார்‌. 

தொண்டைமான்‌ நாட்டில்‌ வாழ்பவர்களில்‌ _ பெரும்‌ 
பாலானவர்கள்‌ கள்ளர்‌ வகுப்பைச்‌ சார்ந்தவர்கள்‌. அவர்களோடு 
சிவகங்கை சமை மக்கள்‌ திருமண உறவும்‌, பல்வேறு தொடர்பு 


. களும்‌ கொண்டுள்ளதால்‌, சிவகங்கை படையெடுப்பு கள்ளர்‌ இன 


மக்களது விரோதத்தை வளர்க்கும்‌ என்று ராணி கருதினார்‌. 


1788ம்‌ ஆண்டு ராணி வேலு நாச்சியாருக்கும்‌, பிரதானி சின்ன 
மருதுவுக்குமிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்க, இரண்டு 
பேரின்‌ ஆதரவாளர்களுக்குமிடையே அடிக்கடி சண்டை 
நிகழ்ந்தது. | 

இதனை அறிந்த ஆர்க்காடு நவாபு தனது பிரதிநிதியை 
சிவகங்கைக்கு அனுப்பினார்‌. அப்பிரதிநிதி வேலுநாச்சியாரைச்‌ 
சந்தித்துப்‌ பேசினார்‌. ராணியின்‌ பாதுகாப்பைப்‌ பலப்படுத்தவும்‌ 
அவரது நிருவாகத்திற்கு உதவுதலும்‌, பாதுகாப்பு ஏற்பாடுகள்‌ 
செய்யவும்‌, ராணிக்கும்‌, நவாபுக்குமிடையே ஒரு. உடன்பாடு 
செய்து கொண்டனர்‌. அதனால்‌ மருது சகோதரர்கள்‌, ராணி 
பரிவாரங்களோடு சண்டையிட்டனர்‌. அதன்‌ காரணமாக ராணி 
வேலு நாச்சியார்‌ சிவகங்கை கோட்டை வாயிலை மூடவிட்டு 
மிகப்‌ பாதுகாப்பாகக்‌ கோட்டைக்குள்‌ தங்கியிருந்தார்‌. 


1020 குயிலியின்‌ தியாகத்‌ தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்றி 
> 


10.02.1789ம்‌ தளபதி ஸ்டுவர்ட்‌ தலைமையில்‌ கம்பெனி படை 
திருப்பத்துர்‌ கோட்டைக்கு வந்து சேர்ந்தது. 08.05.1789ல்‌ 
புதுக்கோட்டை தொண்டைமானின்‌ மூவாயிரம்‌ வீரர்களடங்கிய 
படையும்‌ சிவகங்கை வந்து சேர்ந்தது. 


இராமநாதபுரத்திலிருந்து தளபதி மார்டின்‌ தலைமையில்‌ 
கம்பெனி படையும்‌ அவர்களுடன்‌ வந்து சேர்ந்து கொண்டது. 


தளபதி ஸ்டுவர்ட்‌ ராணி வேலு நாச்சியாரைச்‌ சந்தித்துப்‌ 
பேசினார்‌. ஆங்கிலத்‌ தளபதி தனது படைவீரர்களுடன்‌ 13.05.1789ல்‌ 
கொல்லங்குடியைத்‌ தாக்கினார்‌. 


மருது சகோதரர்கள்‌, அங்கு திரண்டிருந்த தனது ஆதரவாளர்‌ 
களுடன்‌ துப்பாக்ககளைப்‌ பயன்படுத்தி கம்பெனிப்‌ படையை 
எதிர்த்துப்‌ போரிட்டனர்‌. கம்பெனிப்‌ படையின்‌ கடுமையான 
தாக்குதலைச்‌ சமாளிக்க முடியாமல்‌ மருது சகோதரர்கள்‌, “ராம 
மண்டலம்‌” என்ற காட்டுப்‌ பகுதிக்குப்‌ பின்வாங்கினர்‌. 
கொல்லங்குடி கம்பெனிப்‌ படை வசமாயிற்று. 

19.05.1789ல்‌ ராணி, தளபதி ஸ்டுவர்ட்டுக்கு ஒரு கடிதம்‌ எழுதி 
அதில்‌, சிவகங்கைச்‌ சீமையின்‌ பொறுப்பை தான்‌ ஏற்றுக்‌ கொள்ள 
உதவி புரியும்படி கேட்டிருந்தார்‌. 


அதனடிப்படையில்‌, சென்னை கவர்னரின்‌ உத்தரவின்‌ பேரில்‌ 
கம்பெனிப்‌, படை மருது சகோதரர்களின்‌ படையை துரத்தி 
யடிதீதது. சிவகங்கைக்‌ கோட்டைக்கும்‌ பாதுகாப்பு அளித்தது. 


மறுபடியும்‌ திருப்பத்தூர்‌ கோட்டையை மைசூர்‌ மன்னர்‌ திப்பு 
சுல்தானின்‌ உதவியுடன்‌ கைப்பற்றிக்‌ கொண்டனர்‌ மருது சகோ 
தரர்கள்‌. பிறகு நவாபுடன்‌ ஒரு உடன்பாடு செய்து கொண்டனர்‌. 


சக்கந்தி வேங்கை பெரிய உடையனத்‌ தேவரின்‌ மனைவி 
வெள்ளச்சி நாச்சியார்‌ துரதிருஷ்டவசமாக, தனது தாயார்‌ 
வேலுநாச்சியாருக்கு முன்பாகவே மரணமடைந்துவிட்டார்‌. 


தனது மகளின்‌ மரணத்தால்‌ மிகவும்‌ பாதிப்படைந்த 
வேலுநாச்சியார்‌, கம்பெனி தலைமையும்‌- ஆர்க்காடு நவாபும்‌ 
கூறியபடி ஆட்சி மாற்றம்‌- நிருவாக மாற்றம்‌ ஏற்பட ஓத்துக்‌ 
கொண்டார்‌. அந்த ஒப்பந்தப்படி வேலுநாச்சியார்‌ சிவகங்கைச்‌ 
சீமையின்‌ அரச பதவியிலிருந்து விலகுவதென்றும்‌, அவருக்குப்‌ 
பதிலாக சிவகங்கை மன்னராக வேங்கை பெரிய உடையனத்‌ 


| 
| 


ஆலம்பட்டு சோ. உலகநாதன்‌ ப்‌ 103 
தேவர்‌ பதவி ஏற்பதென்றும்‌ மருதுசகோதரர்கள்‌ - பிரதானி 
யாகவும்‌, தளபதியாகவும்‌ பதவி ஏற்பது என்றும்‌ ஒரு திட்டம்‌ 
உருவக்கப்பட்டது. இந்த ஒப்பந்த்ததை தனது அரசு பதிவியைப்‌ 
பறிப்பதற்கான சதித்திட்டம்‌ என்று வேலு நாச்சியார்‌ எண்ணினா 
லும்‌, தனக்குப்‌ பதிலாக சிவகங்கைச்‌ சீமையின்‌ மன்னராகப்‌ பதவி, 
ஏற்பவர்‌ தனது மருமகன்‌ சக்கந்தி வேங்கை பெரிய உடையனத்‌ 
தேவர்‌ என்பதில்‌ ஆறுதல்‌ பெற்றார்‌. 


மருது சகோதரர்களும்‌ இந்த ஏற்பாட்டை ஏற்றுக்‌ கொண்டனர்‌. 
அவர்களது விருப்பமும்‌ நிறைவேறியது. ராணி வேலு 
நாச்சியாரின்‌ பத்தாண்டுகால ஆட்சி 1789ம்‌ ஆண்டு டிசம்பர்‌ மாதம்‌ 
முடிவுற்றது. 1800ம்‌ ஆண்டு வீர மங்கை வேலு நாச்சியார்‌ 
மரணமடைந்தார்‌. 


வீரமங்கை வேலுநாச்சியார்‌ அன்று நடத்திய சிறப்பு வாய்நீத 
வீரப்போர்‌ வாயிலாக வேங்கடத்திற்கு வடக்கே ஒரு ஜான்சி ராணி 
தோன்றுவதற்கு இருநூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழகம்‌ தனது 
ஜான்சி ராணியைக்‌ கண்டுவிட்டது. 

இதை வரலாற்றுப்‌ பேராசிரியர்‌ ந. சஞ்சீவி அவர்கள்‌ 
மருதிருவர்‌” என்ற தனது நூலில்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ கண்டதில்‌ 
அந்த 'மறத்தமிழர்‌ சேனை வீரத்திலகம்‌ வேலுநாச்சியார்‌” என்ற 
இணைய தளத்தில்‌ வெளியிடப்பட்டுள்ளது. 


அதுமட்டுமின்றி 1998ம்‌ ஆண்டு அன்றைய முதல்வர்‌ செல்வி 


ஜெயலலிதாவால்‌ அரண்மனைக்கு முன்பாகத்‌ இறந்து 
வைக்கப்பட்டுள்ள வேலுநாச்சியாரின்‌ சிலையின்‌ பீடத்தில்‌, 
சிவகங்கைப்‌ படைக்கு ராணி வேலு நாச்சாயரே 


தலைமையேற்று, தமது தோழி குயிலியின்‌ துணை கொண்டு, 
கம்பெனிப்‌ படையின்‌ வெடிமருந்துகளை அழித்தும்‌ போரிட்டு 
வெற்றி கொண்டு தமது சபதத்தை நிறைவேற்றினார்‌ என்றும்‌, 

பின்னர்‌ பெருமைக்குரிய மருது சகோதரர்களை 
தளபதியாகவும்‌- அமைச்சராகவும்‌ கொண்டு சிவகங்கைச்‌ சீமையை 
1790ஆம்‌ ஆண்டு வரை ஆண்டார்‌ என்கின்ற வாசகமும்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 


தனது முப்படைத்‌ தளபதிகளான நல்லி அம்பலத்தையும்‌, மருது 
சகோதரர்களையும்‌ பொறுப்பாக்கியிருந்தார்‌ வேலுநாச்சியார்‌ 
என்று அந்த பீடத்தில்‌ பொறிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது! 


1040 குயிலியின்‌ தியாகத்‌ தில்‌ வேலுநாச்சியாரின்‌ வெற்‌ றி 
எ ன னவை வையை வையை வை வை வை அவ வவ வை அனகன்‌ வன்க அட க்க 4 அ 


இத்தகைய தெளிவான குறிப்புகள்‌ உள்ளபோது, வேலு 
நாச்சியாரே ஆட்சி செய்யவில்லை என்பன போன்ற தோற்றத்தை 
வரலாற்று ஆசிரியர்கள்‌ சித்தரிப்பது, வரலாற்றுக்கு நல்லதல்ல! 
அவர்‌ மீது களங்கம்‌ கற்பிப்பது போன்ற தோற்றமும்‌ நல்லதல்ல! 

சுமார்‌ இருநூறு ஆண்டுகளே ஆன நிகழ்சசிகளே கூட 
வாசகர்களைக்‌ குழப்புகின்ற வகையிலே அமைந்திருப்பது 
துரதிருஷ்டமே! 

ஆனால்‌ இதில்‌ எங்கேயும்‌ இறுதிக்‌ கட்டப்‌ போரின்‌ வெற்றிக்கு 
மனித வெடிகுண்டாக மாறி உயிர்த்தியாகம்‌ செய்த தாழ்த்தப்பட்ட 
சமுதாயத்தைச்‌ சேர்ந்த குயிலியைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
இல்லாததும்‌ வரலாற்றுப்‌ பிழையேதான்‌. உண்மைக்கு 
மரணமில்லை! அது இன்று உயிர்த்தெழுந்து வருகிறது. 


OFT 


1 


